தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ 
தொழினுட்பவியல்‌ 


செயல்நூல்‌ 


தரம்‌ 


9 


கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


சகல பாடநூல்களையும்‌ இலத்திரனியல்‌ ஊடாகப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
www.edupub.gov.lk வலைத்தளத்தை நாடுங்கள்‌ 


முதலாம்‌ பதிப்பு - 2018 
இரண்டாம்‌ பதிப்பு - 2019 


முழுப்‌ பதிப்புரிமையுடையது. 


ISBN 978-955-25-0173-9 


இந்நூல்‌, கல்வி வெளியீட்டுத்‌ இணைக்களத்தினால்‌ 
765/2, லேக்‌ கிரசென்ட்‌, வடுவேகம றோட்‌, 
மல்வானையில்‌ இருக்கும்‌ ஆர்‌.எஸ்‌. பிரின்டெக்‌ அச்சகத்தில்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 


ii 


நமோ நமோ நமோ நமே 


நமதாரருள்‌ ஆனாய்‌ 

நவை தவிர்‌ உணர்வானாய்‌ 

நமதேர்‌ வலியானாய்‌ 

நவில்‌ சுதந்திரம்‌ ஆனாய்‌ 

நமதிளமையை நாட்டே 

நகு மடி தனையோட்டே 

அமைவுறும்‌ அறிவுடனே 

அடல்‌ செறி துணிவருளே - நம்‌ சிறீ லங்கா 
நமோ நமோ நமோ நமோ தாயே 


நமதார்‌ ஒளி வளமே 

நறிய மலர்‌ என நிலவும்‌ தாயே 
யாமெலாம்‌ ஒரு கருணை அனைபயந்த 
எழில்கொள்‌ சேய்கள்‌ எனவே 

இயலுறு பிளவுகள்‌ தமை அறவே 
இழிவென நீக்கிடுவோம்‌ 

ஈழ சிரோமணி வாழ்வுறு பூமணி 
நமோ நமோ தாயே - நம்‌ சிறீ லங்கா 
நமோ நமோ நமோ நமோ தாயே 


iii 


ஒரு தாய்‌ மக்கள்‌ நாமாவோம்‌ 
ஒன்றே நாம்‌ வாழும்‌ இல்லம்‌ 
நன்றே உடலில்‌ ஓடும்‌ 
ஒன்றே நம்‌ குருதி நிறம்‌ 


அதனால்‌ சகோதரர்‌ நாமாவோம்‌ 
ஒன்றாய்‌ வாழும்‌ வளரும்‌ நாம்‌ 
நன்றாய்‌ இவ்‌ இல்லினிலே 
நலமே வாழ்தல்‌ வேண்டுமன்றோ 


யாவரும்‌ அன்பு கருணையுடன்‌ 


ஒற்றுமை சிறக்க வாழ்ந்திடுதல்‌ 
பொன்னும்‌ மணியும்‌ முத்துமல்ல - அதுவே 


யான்று மழியாச்‌ செல்வமன்றோ. 


ஆனந்த சமரக்கோன்‌ 
கவிதையின்‌ பெயர்ப்பு. 


iv 


“ysiad, மாற்றமடைந்து சரியான அறிவின்‌ மூலம்‌ 
நாட்டுக்குப்‌ போன்றே முழு உலகிற்கும்‌ அறிவுச்‌ சுடராகுங்கள்‌”” 


கெளரவ கல்வி அமைச்சரின்‌ செய்தி 


கடந்து சென்ற இரு தசாப்தங்களுக்கு அண்மிய காலமானது உலக வரலாற்றில்‌ விசேட தொழினுட்ப 
மாற்றங்கள்‌ நிகழ்ந்ததொரு காலமாகும்‌. தகவல்‌ தொழினுட்பம்‌ மற்றும்‌ ஊடகங்களை முன்னணியாகக்‌ 
கொண்ட பல்வேறு துறைகளில்‌ ஏற்பட்ட துரித வளர்ச்சியுடன்‌ இணைந்து மாணவர்‌ மத்தியில்‌ பல்வேறு 
சவால்கள்‌ தோன்றியுள்ளன. இன்று சமூகத்தில்‌ காணப்படும்‌ தொழில்வாய்ப்பின்‌ இயல்பானது மிக விரைவில்‌ 
சிறப்பான மாற்றங்களுக்கு உட்படலாம்‌. இத்தகைய சூழலில்‌ புதிய தொழினுட்ப அறிவையும்‌ திறனையும்‌ 
அடிப்படையாகக்‌ கொண்டதொரு சமூகத்தில்‌ வெவ்வேறு விதமான இலட்சக்‌ கணக்கான தொழில்வாய்ப்புகள்‌ 
உருவாகின்றன. எதிர்கால சவால்களை வெற்றிகொள்ளும்‌ பொருட்டு நீங்கள்‌ பலம்பெற வேண்டுமென்பது 
கல்வி அமைச்சரென்ற வகையில்‌ எனதும்‌ எமது அரசினதும்‌ பிரதான நோக்கமாகும்‌. 


இலவசக்‌ கல்வியின்‌ சிறப்புமிக்கதொரு பிரதிபலனாக உங்களுக்கு இலவசமாகக்‌ கிடைத்துள்ள இந்நூலை 
சீராகப்‌ பயன்படுத்துவதும்‌ அதன்மூலம்‌ தேவையான அறிவைப்‌ பெற்றுக்கொள்வதுமே உங்கள்‌ ஒரே 
குறிக்கோளாக இருக்க வேண்டும்‌. அத்துடன்‌ உங்கள்‌ பெற்றோர்களுட்பட மூத்தோரின்‌ சிரமத்தினதும்‌ 
இயாகத்தினதும்‌ பிரதிபலனாகவே இலவசப்‌ பாடநூல்களை அரசினால்‌ உங்களுக்குப்‌ பெற்றுத்தர முடிகிறது 
என்பதையும்‌ நீங்கள்‌ விளங்கிக்கொள்ள வேண்டும்‌. 


ஓர்‌ அரசாக நாம்‌, மிக வேகமாக மாறி வரும்‌ உலக மாற்றத்திற்குப்‌ பொருந்தும்‌ விதத்தில்‌ புதிய பாடத்திட்டத்தை 
அமைப்பதும்‌ கல்வித்‌ துறையில்‌ தீர்க்கமான மாற்றங்களை மேற்கொள்வதும்‌ ஒரு நாட்டின்‌ எதிர்காலம்‌ 
கல்வி மூலமே சிறப்படையும்‌ என்பதை மிக நன்றாகப்‌ புரிந்து வைத்துள்ளதனாலேயேயாகும்‌. இலவசக்‌ 
கல்வியின்‌ உச்சப்‌ பயனை அனுபவித்து நாட்டிற்கு மாத்திரமன்றி உலகுக்கே செயற்றிறன்மிக்க ஒர்‌ இலங்கைப்‌ 
பிரசையாக நீங்களும்‌ வளர்ந்து நிற்பதற்கு தீர்மானிக்க வேண்டியுள்ளது. இதற்காக இந்நூலைப்‌ பயன்படுத்தி 
நீங்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ அறிவு உங்களுக்கு உதவுமென்பது எனது நம்பிக்கையாகும்‌. 


அரசு உங்கள்‌ கல்வியின்‌ நிமித்தம்‌ செலவிடுகின்ற மிகக்‌ கூடிய நிதித்தொகைக்கு பெறுமதியொன்றைச்‌ 
சேர்ப்பது உங்கள்‌ கடமையாவதுடன்‌ பாடசாலைக்‌ கல்வியூடாக நீங்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ அறிவு 
மற்றும்‌ திறன்கள்‌ போன்றவையே உங்கள்‌ எதிர்காலத்தைத்‌ தீர்மானிக்கின்றன என்பதையும்‌ நீங்கள்‌ நன்கு 
கவனத்திற்கொள்ள வேண்டும்‌. நீங்கள்‌ சமூகத்தில்‌ எந்த நிலையிலிருந்தபோதும்‌ சகல தடைகளையும்‌ தாண்டி 
சமூகத்தில்‌ மிக உயர்ந்ததொரு இடத்திற்குப்‌ பயணிக்கும்‌ ஆற்றல்‌ கல்வி மூலமாகவே உங்களுக்குக்‌ 
கிடைக்கின்றது என்பதை நீங்கள்‌ நன்கு விளங்கிக்கொள்ள வேண்டும்‌. 


எனவே இலவசக்‌ கல்வியின்‌ சிறந்த பிரதிபலனைப்‌ பெற்று, மதிப்பு மிக்கதொரு பிரசையாக நாளைய உலகை 


நீங்கள்‌ வெற்றி கொள்வதற்கும்‌ இந்நாட்டில்‌ மட்டுமன்றி வெளிநாடுகளிலும்‌ இலங்கையின்‌ நாமத்தை இலங்கச்‌ 
செய்வதற்கும்‌ உங்களால்‌ இயலுமாகட்டும்‌ என கல்வி அமைச்சர்‌ என்ற வகையில்‌ நான்‌ பிரார்த்திக்கின்றேன்‌. 


Eme 


அலை விராஜ்‌ காரியவசம்‌ 


கல்வி அமைச்சர்‌ 


முன்னுரை 


உலகின்‌ சமூக, பொருளாதார, தொழினுட்ப, கலாசார விருத்தியுடன்‌ சேர்ந்து கல்வியின்‌ 
நோக்கங்கள்‌ மிக விரிந்த தோற்றமொன்றைப்‌ பெற்றுள்ளன. மானிட அனுபவங்கள்‌, 
தொழினுட்ப மாற்றங்கள்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ புதிய குறிகாட்டிகளின்படி கற்றல்‌ 
கற்பித்தல்‌ செயற்பாடும்‌ நவீன மயமாக்கப்பட்டுள்ளது. அதன்போது மாணவர்‌ 
தேவைக்குப்‌ பொருந்தும்‌ விதமான கற்றல்‌ அனுபவத்தை ஒழுங்கமைத்து கற்பித்தல்‌ 
செயற்பாட்டை நடைமுறைப்படுத்திச்‌ செல்வதற்கு பாடத்திட்டத்தில்‌ காணப்படுகின்ற 
நோக்கங்களிற்கிணங்க பாடம்‌ தொடர்பான விடயங்களை உள்ளடக்கப்‌ பாடநூல்களை 
ஆக்குவது அவசியமாகும்‌. பாடநூல்‌ என்பது மாணவரின்‌ கற்றல்‌ சாதனம்‌ 
மாத்திரமல்ல. அது கற்றல்‌ அனுபவங்களைப்‌ பெறுவதற்கும்‌ அறிவு, பண்பு 
விருத்திக்கும்‌ நடத்தை மற்றும்‌ மனப்பாங்கு வளர்ச்சியுடன்‌ உயர்ந்த கல்வியொன்றை 
பெற்றுக்‌ கொள்வதற்கும்‌ மிகவும்‌ உதவக்கூடியதுமாகும்‌. 


இலவசக்‌ கல்விக்‌ கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும்‌ நோக்கிலேயே 
தரம்‌ 1 முதல்‌ தரம்‌ 11 வரையிலான சகல பாடநூல்களும்‌ அரசினால்‌ உங்களுக்கு 
வழங்கப்படுகின்றன. அந்நூல்களிலிருந்து உயர்நீதபட்சப்‌ பயன்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதுடன்‌, அவற்றைப்‌ பாதுகாப்பதும்‌ உங்களது கடமையாகும்‌ 
என்பதையும்‌ நினைவூட்டுகின்றேன்‌. பூரண ஆளுமைகொண்ட நாட்டிற்குப்‌ பயனுள்ள 
சிறந்ததொரு பிரசையாகுவதற்கான பயிற்சியைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்கு இப்பாடநூல்‌ 


உங்களுக்குக்‌ கைகொடுக்கும்‌ என நான்‌ எண்ணுகிறேன்‌. 


இப்பாடநூலாக்கத்தில்‌ பங்களிப்புச்‌ செய்த எழுத்தாளர்‌, பதிப்பாசிரியர்‌ குழு 
உறுப்பினர்களுக்கும்‌ கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கும்‌ 
எனது நன்றிகள்‌ உரித்தாகட்டும்‌. 


டபிள்யூ. எம்‌. ஜயந்த விக்ரெமநாயக்க 
கல்வி வெளியீட்டு ஆணையாளர்‌ நாயகம்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 
இசுருபாய 

பத்தரமுல்ல. 

2019.04.10 


vi 


வழிகாட்டலும்‌ மேற்பார்வையும்‌ 


வழிகாட்டல்‌ 


இணைய்பாக்கம்‌ 


பதிப்பாளர்‌ குழு 


.. 


டபிள்யூ. எம்‌. ஜயந்த விக்கிரமநாயக்க 
கல்வி வெளியிட்டு ஆணையாளர்‌ நாயகம்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


டபிள்யூ. ஏ. நிர்மலா பியசீலி 
கல்வி வெளியீட்டு ஆணையாளர்‌ (அபிவிருத்தி) 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


அ. குலரத்தினம்‌ 
கல்வி வெளியீட்டு உதவி ஆணையாளர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


அ. ஞானேஸ்வரன்‌ 
அபிவிருத்தி உத்தியோகத்தர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


கலாநிதி. அ. ரமணன்‌ 
சிரேஸ்ட விரிவுரையாளர்‌ 
கணினி விஞ்ஞானத்‌ துறை, விஞ்ஞான பீடம்‌ 


யாழ்ப்பாணப்‌ பல்கலைக்கழகம்‌ 


கலாநிதி. பிரசாத்‌ விமலரத்ன 
துணைத்‌ தலைவர்‌, தொடர்பாடல்‌ ஊடக கற்கை துறை, 


கணினிக்‌ கற்கை நிலையம்‌, கொழும்பு பல்கலைக்கழகம்‌ 


கலாநிதி. பிரேமரத்ன 
சிரேஸ்ட விரிவுரையாளர்‌, 
தொடர்பாடல்‌ ஊடக கற்கை துறை, 


கணினிக்‌ கற்கை நிலையம்‌, கொழும்பு பல்கலைக்கழகம்‌ 


கலாநிதி. பீ. எம்‌. டீ. பீ. சந்திரிகம 
சிரேஸ்ட விரிவுரையாளர்‌, கணினி பொறியியற்‌ துறை, 


பொறியியற்‌ பீடம்‌, பேராதனை பல்கலைக்கழகம்‌ 


vii 


எழுத்தாளர்‌ குழு 


[E 


.. 


[E 


.. 


[E 


எஸ்‌. ej. எஸ்‌. லோரன்சு ஹேவா 
சிரேஸ்ட விரிவுரையாளர்‌, கணினி கற்கை நிலையம்‌, 


ருகுணு பல்கலைக்கழகம்‌, மாத்தறை 


கே. பீ. எம்‌. கே. சில்வா 
ஆசிரிய ஆலோசகர்‌ 
கணினி கற்கை நிலையம்‌, கொழும்பு 


என்‌. வாகீசமூர்த்தி 
ஓய்வுபெற்ற கல்விப்‌ பணிப்பாளர்‌ 


எம்‌. ரி. எம்‌. இல்ஹாம்‌ 
ஆசிரியர்‌ 
ஸாஹிரா கல்லூரி, கொழும்பு 


ஏ. சுனில்‌ சமரவீர 
ஆசிரிய ஆலோசகர்‌, 


வலய கணினி வள நிலையம்‌, கேகாலை 


ஐ. ஆர்‌. என்‌. எச்‌. கருணாரத்ன 
நிலைய முகாமையாளர்‌, 


வலய கணினி வள நிலையம்‌, மகரகம 


கே. வி. எஸ்‌. எம்‌. மொகன்லால்‌ 


வளவாளர்‌, கணினி வள நிலையம்‌, தெனியாய 


டபிள்யூ. எம்‌. ஏ. எஸ்‌. விஜேசேகர 
நிலைய முகாமையாளர்‌ (ஓய்வு பெற்ற) 


வலய கணினி வள நிலையம்‌, ஹாலிஎல 


டீ. கே. பல்லிய குருகே 
விரிவுரையாளர்‌, கணினி வள நிலையம்‌ 
மே,ம / ஜய / ஸ்ரீ யசோதர ம. வி, பிட்டுகல, மாலபே 


viii 


மொழிப்‌ பதிப்பாசிரியர்‌ 


சரவையார்ப்பு 


கணினி வடிவமைப்பு 


. 


பீ. ஜே. கே. காகல்ல 
விரிவுரையாளர்‌, வலய கணினி வள நிலையம்‌ 


ஸ்ரீ ராகுல மகளிர்‌ வித்தியாலயம்‌, மாலபே 


ஆர்‌. தர்மராசா 
ஆசிரியர்‌, விவேகானந்தா தேசிய பாடசாலை, 
புதுச்செட்டித்தெரு, கொழும்பு 


எம்‌. ஐ. எம்‌. தாஜுல்‌ ஹிகம்‌ 
ஆசிரியர்‌, 
இந்துக்‌ கல்லூரி, கொழும்பு 


நாகரட்ணம்‌ சந்திரப்பிரியா 
கணினி உதவியாளர்‌ 
கல்வி வெளியிட்டுத்‌ திணைக்களம்‌ 


தர்மகுலேந்திரன்‌ சசிரேகா 
கணினி உதவியாளர்‌ 
கல்வி வெளியிட்டுத்‌ திணைக்களம்‌ 


ix 


6 - 11 வகுப்புகளுக்கான தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ 
தொழினுட்பப்‌ பாடப்‌ புத்தகங்களில்‌ உள்ளடங்கிய 


விடயங்கள்‌ மற்றும்‌ மாணவர்களின்‌ ஆக்கத்திறன்‌ 
விருத்தி என்பன பற்றிய முன்மொழிதல்களையும்‌ 


விமர்சனங்களையும்‌ feedbackicttextbook@ gmail.com 
எனும்‌ மின்னஞ்சல்‌ முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக்‌ 
கொள்கின்றோம்‌. 


எழுத்தாளர்‌ குழு 


பொருளடக்கம்‌ 


3, செய்நிரலை உருவாக்கல்‌ —— 


[a நுண்கட்டுப்படுத்திகளைப்‌ பயன்படுத்தல்‌ 


பாடல்‌ தொழினுட்பவியலும்‌ 


xi 


பக்கம்‌ 


10 


26 


30 


39 


55 


ம்‌ 


i ல 


H 


கணினிகளையும்‌ புறச்‌ சாதனங்களையும்‌ - 
கொள்வனவு செய்வதற்கு விவரக்‌ 


கூற்றுகளைத்‌ தயாரித்தல்‌ 


óV OE 11 1. 
கீழே தரப்பட்டுள்ள சொற்களிலிருந்து பொருத்தமானதைத்‌ தெரிவுசெய்து 
இடைவெளியை நிரப்புக. 


O சேவையகக்‌ கணினி (இ) மடிக்‌ கணினி 
Q) மேசைமேல்‌ கணினி டு சூட்டிகைத்‌ தொலைபேசி 
டு எல்லாம்‌ ஒன்றில்‌ உள்ள கணினி டூ வரைபட்டிகைக்‌ கணினி 


வீட்டில்‌ அல்லது அலுவலகத்தில்‌ அல்லது யாதேனும்‌ ஓர்‌ இடத்தில்‌ இருந்து 
உபயோகிக்கப்படும்‌. 


கணினி வலையமைப்பிலே சேவையினை வழங்க 
பயன்படுத்தப்படும்‌. 
ஒப்பீட்டளவில்‌ பெரிய திரையை கொண்ட, நடமாடும்‌ வகையில்‌ 


பயன்படுத்தக்கூடிய கணினி 


மாணவர்களுக்கு அறிக்கை வாசித்தல்‌, சேமித்தல்‌ மற்றும்‌ இலத்திரனியல்‌ 
ஒலிப்பரிமாற்றத்தை இலகுவாக்க இணையத்தினூடான தொடர்பாடல்‌ 
செயற்பாடுகளுக்காக நடமாடும்‌ வகையில்‌ பயன்படுத்தக்கூடிய 
கணினிகளாவன (i) 


அங்கும்‌ இங்கும்‌ கொண்டு செல்ல கடினமான, குறைந்த இடப்பரப்பில்‌ 


பயன்படுத்த இயலாத, புறச்சாதனங்கள்‌ பல இணைக்கப்படத்தக்க கணினி 


இலவசப்‌ பாடநூல்‌ 


o\ 80% 


கீழே தரப்பட்டுள்ள கணினி புறச்‌ சாதனங்களைப்‌ பெயரிடுக. இதற்காக கீழே 
தரப்பட்டுள்ள பட்டியலிலுள்ள இலக்கங்களை உபயோகிக்க. 


(D தெரிவிப்பி (2) தலைப்பன்னி CD சுட்டி 
2 அச்சுப்பொறி (S) வருடி வலை நிழற்படக்‌ கருவி 
(9 சாவிப்பலகை (6) ஒலிபெருக்கி 


கணினி முறைவழியாக்கியின்‌ விவரக்கூற்றுக்களை அவதானிக்க. 
"This PC" படவுருவில்‌ சுட்டியின்‌ வலது பொத்தானைச்‌ சொடக்கி 
பெறப்படும்‌ திரையிலே Properties ஐத்‌ தெரிவுசெய்க. இதன்போது 
அதன்‌ பாகங்களின்‌ விவரக்கூற்றுக்களைப்‌ பெறமுடியும்‌. 

EA System = 


^ > Control Panel > All Control Panel Items > System [9] Search Control Panel 


Control Panel Home ; "m" - 
View basic information about your computer 


© Device Manager Windows edition 


© Remote settings Windows 10 Pro ES e 
© System protection © 2017 Microsoft Corporation. All rights reserved. னு WI n d OWS 1 O 


© Advanced system settings 


(ster 
Installed memory (RAM): 4.00 GB 
64-bit Operating Syst 
Pen and Touch: No Pen or Touch Inpi 
Computer name, domain, and workgroup settings 
Computer name: DESKTOP-0J6G388 
Full computer name: DESKTOP-OJ6G388 
Computer description: 
Workgroup: WORKGROUP 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கணினிகள்‌ சிலவற்றின்‌ முறைவழியாக்கிகளின்‌ விவரக்கூற்றுக்களை 


அவதானித்து கீமுள்ள அட்டவணையைப்‌ பூரணப்படுத்துக. 


முறைவழியாக்கி உற்பத்தி | முறைவழியாக்கியின்‌ கதி (அலகுகளுடன்‌) 
நிறுவனத்தின்‌ பெயர்‌ வகை 
இ EE எ ர வி 


கணினி ஒன்றின்‌ வன்வட்டின்‌ கொள்திறனை கணிப்பதற்கு "This PC" படவுருவை 
இருதடவை சொடக்கி, "Devices and drives" எனும்‌ பகுதியிலுள்ள Local Disk 
[C:], Local Disk [D:], ... எனக்‌ காட்டப்பட்டுள்ள வட்டுப்‌ பிரிவிடல்‌ பாகங்களின்‌ 
கொள்திறன்களின்‌ கூட்டுத்தொகையைக்‌ கணிப்பதன்‌ மூலம்‌ வன்வட்டின்‌ 
கொள்திறனைப்‌ பெறமுடியும்‌. 


v Devices and drives 
Local Disk (C:) i New Volume (D:) 


nm _ — இத emi] wee 
௯” 299 GB free of 457 GB கே” 54,5 GB free of 232 GB 


கணினிகள்‌ சிலவற்றின்‌ வன்வட்டினைப்‌ பரிசீலனை செய்து கொள்திறனைக்‌ 
குறிப்பிடுக. 


o\ 8௦ 1.5 


கணினியின்‌ பிரதான நினைவகத்தை (Random Access Memory - RAM) பரிசீலனை 
செய்து, கணினிகள்‌ சிலவற்றின்‌ பிரதான நினைவகங்களின்‌ கொள்திறனை தேடி 


எழுதுக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


r 
~ 


o\ o£ 169 — 


கீழுள்ள அட்டவணையில்‌ குறிப்பிட்டுள்ள விவரக்கூற்றுக்களை அவதானித்து 
தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. 


முறைவழியாக்கி Intel? Core™ i7 3.70 GHz 


நினைவகக்‌ கொள்திறன்‌ 

Z 
im 
அளவு 


கணினி ஒன்றில்‌ காணப்பட வேண்டிய தொழினுட்ப விவரக்கூற்றுக்கள்‌ 
மூன்றினைக்‌ குறிப்பிடுக. 

கணினி ஒன்றைக்‌ கொள்வனவு செய்யும்போது கருத்தில்‌ கொள்ள வேண்டிய 
தொழினுட்பம்‌ சாராத விவரக்கூற்றுக்கள்‌ இரண்டினைக்‌ குறிப்பிடுக. 
முறைவழியாக்கியின்‌ கதியைக்‌ குறிப்பிடுக. 

முறைவழியாக்கியின்‌ வகையைக்‌ குறிப்பிடுக. 

பிரதான நினைவகத்தின்‌ கொள்திறனைக்‌ குறிப்பிடுக. 

வன்வட்டின்‌ கொள்திறனைக்‌ குறிப்பிடுக. 

தெரிவிப்பியின்‌ கட்புல அளவைக்‌ குறிப்பிடுக. 


மேலுள்ள விவரக்கூற்றை உமது பாடசாலை அல்லது வேறு இடத்திலுள்ள 
கணினிகளின்‌ விவரக்கூற்றுக்களுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


3 


செயற்பாடு 1.7 » f 


கணினி ஒன்றைக்‌ கொள்வனவு செய்யும்போது கருத்தில்‌ கொள்ளவேண்டிய 
விசேட காரணிகளின்‌ மீது உமது அவதானத்தைச்‌ செலுத்தி, கீழுள்ள கூற்றுக்களில்‌ 
காணப்படும்‌ இடைவெளிகளை நிரப்புக. அதற்கு கீழே தரப்பட்ட பட்டியலிலுள்ள 
சொற்களை மாத்திரம்‌ உபயோகிக்க. 


குறைவு, கிகா பைட்‌ (GB), உயர்வு, கிகா ஹெட்ஸ்‌ (GHz), டெரா பைட்‌ (TB), 
குறைவாகும்‌, கூடியதாகும்‌. 


1. முறைவழியாக்கியின்‌ கதி மூலம்‌ அளவிடப்படும்‌. 
2. கணினியின்‌ தெரிவிப்பியைத்‌ தெரிவுசெய்யும்போது அதன்‌ கட்புல அளவு 
ஆகவும்‌ மின்‌ பாவனை ஆகவும்‌ காணப்படுவது 
சிறந்ததாகும்‌. 
பிரதான நினைவகத்தின்‌ கொள்திறன்‌ மூலம்‌ அளவிடப்படும்‌. 
உத்தரவாதக்‌ காலம்‌ அதிகமாகவுள்ள கணினிகளின்‌ விலை பொதுவாகக்‌ 


வன்வட்டின்‌ கொள்திறனை அளக்க எனும்‌ அலகு பயன்‌ 
படுத்தப்படும்‌. 
பிரதான நினைவகத்தின்‌ கொள்திறன்‌ வன்வட்டின்‌ கொள்திறனை விட 


(an 
- 


செயற்பாடு 1.8 9 


கீழுள்ள அட்டவணையில்‌ இரண்டு கணினிகளின்‌ விவரக்கூற்றுக்கள்‌ தரப்பட்‌ 
டுள்ளன. அவற்றை அவதானித்து கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு 


Intel® Core™ 13 2.40 GHz AMD ® Core 2.0 GHz 


19" LED | “(இவ 


Windows 10 


ரூ.65000.00 ரூ. 58000.00 


இலவசப்‌ பாடநூல்‌ 


விடையளிக்க. 


கணினி - B இன்‌ முறைவழியாக்கியை உற்பத்திசெய்த நிறுவனம்‌ யாது ? 
உயர்ந்த நினைவகக்‌ கொள்திறனைக்‌ கொண்ட கணினி யாது 
தெரிவிப்பியின்‌ கட்புல அளவு உயர்வான கணினி யாது ? 

வன்வட்டின்‌ சேமிப்புக்‌ கொள்திறன்‌ குறைந்த கணினி யாது ? 


கணினி - A இன்‌ விலை உயர்வாக இருப்பதற்கான மூன்று காரணங்களைக்‌ 
குறிப்பிடுக. 


தொழினுட்பம்‌ சாராத விவரக்கூற்றுக்கள்‌ இரண்டினைக்‌ குறிப்பிடுக. 


USB துறை மூலம்‌ இணைக்கப்படக்கூடிய சாதனங்களை உள்ளீட்டு, 
வருவிளைவு மற்றும்‌ சேமிப்புச்‌ சாதனம்‌ என வகைப்படுத்துக. 


பாடநூலில்‌ உள்ள உரு 1.19 ஐ அவதானித்து விடையளிக்க. 
1. தரப்பட்டுள்ள தொழினுட்பக்‌ காரணிகளுக்கு மேலதிகமாக வேறு 
தொழினுட்பக்‌ காரணிகளின்‌ பட்டியல்‌ ஒன்றைத்‌ தயாரிக்க. 
தரப்பட்டுள்ள தொழினுட்பமற்ற காரணிகளுக்கு மேலதிகமாக வேறு 
தொழினுட்பமற்ற காரணிகளின்‌ பட்டியல்‌ ஒன்றைத்‌ தயாரிக்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


óV Qe 1119 


1. கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையின்‌ தரவுகளை உபயோகித்து, உமது 
தேவைக்கேற்ப கொள்வனவு செய்யத்தக்க கணினியின்‌ விவரக்கூற்றைத்‌ 
தயாரிக்க. தரப்பட்டுள்ள அட்டவணையிலே விவரக்கூற்றை உள்ளிடுக. 


சாதனம்‌ வகை கதி விலை 
(ரூபாவில்‌) 
TOCESSOT 


வன்வட்டு வன்‌ வட்டுச்‌ செலுத்தி 

(Hard disk) (HDD) 500 GB 3000.00 
5000.00 
4000.00 


240 GB 6000.00 


தெரிவிப்பி 17" 15000.00 
(Monitor) 
19” 17000.00 
21” 20000.00 


இலவசப்‌ பாடநூல்‌ 


திண்ம நிலை செலுத்தி 
(SSD) 


- 


பிரதான த eme 512 MB 2000.00 
(Main memory) temi —" 
6000.0 


ME TES 

வரைவியல்‌ (Onboard) இல்லை 

லை | EBS, 

Graphic Adaptor ஞீ வை ட இல்லை 

(VGA)) ப்ப ணை மேவிய செலவு 
KCN M 


வேறாக்கப்பட்ட / | 100000 | 00 


இணைக்கத்தக்க — mE 
(External) VGA 1500.00 


HDMI 2 உடன்‌ 
VGA மற்றும்‌ 2000.00 
DVI 


ஒலி அட்டை 
(Sound card) 


வேறாக்கப்பட்ட 
(External) 


ப சாதம்‌ | விவரக்கூற்று | விலை | 
முறைவழியாக்கி டவல்‌ அன நசன்‌ எரு 


தடம்‌ Uo 

PE C RENE 
ண க்ப்‌... ஆ இ 
க்ஸ்‌ [ 


Eu டி 
அட்டை 

த டப Ed அலையை ர] 
க-து ச 
[Sum த ம த | 


இலவசப்‌ பாடநூல்‌ 


2. கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையை பூரணப்படுத்துவதற்கு குறைந்த 
விவரக்கூற்றைத்‌ தெரிவுசெய்க. 


முறைவழியாக்க ஐ ட்‌... 
னக ___ ஆ ஆ 1] 
வ்ப்ச்சொ்கன்‌ (| oo 
கலியின்‌ 1] 1 


காணொளி வரைவியல்‌ அட்டை | வேறாக்கப்பட்ட 
என்னல பனை 
ஒலி அட்டை வேறாக்கப்பட்ட 
ய NN 
ET ணை [டா கன கணை 
[UU ணை ட. — — — —] 
3. கணினி ஒன்றைக்‌ கொள்வனவு செய்வதற்காகக்‌ கோரப்பட்ட விவரக்‌ 
கூற்றுக்கு அமைவாக வழங்கப்பட்டுள்ள விவரக்கூற்றுக்களை ஒப்பீடு செய்து, 
கொள்வனவு செய்வதற்குப்‌ பொருத்தமான கணினியைத்‌ தெரிவுசெய்க. 


விவரக்கூற்று 
GHz 

பிரதான நினைவகக்‌ 4 GB ACB 4 GB 
Eme o [5 — qe qe 

வன்‌ வட்டின்‌ 2 TB 1 TB 2 TB 
Exec [| o qp | 

அளவு 

வரைவியல்‌ அட்டை (External) Onboard 

ஒலி அட்டை வேறாக்கப்பட்ட | External Onboard 

(External) 
பணிசெயல்‌ Windows 8 DOS Windows 10 
Rein C 


3 வருடங்கள்‌ 


4. மேலே உம்மால்‌ தெரிவுசெய்யப்பட்ட கணினியின்‌ விவரக்கூற்றுக்களின்‌ விலை 
களை உமது ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ பெற்றுக்கொள்ளவும்‌ இதனடிப்படையில்‌ 


கணினி கொள்வனவுக்கான மொத்த விலையைக்‌ கணிக்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


மின்‌ விரிதாள்‌ 


உமது கணினியிலே நிறுவப்பட்டுள்ள மின்‌/இலத்திரனியல்‌ விரிதாள்‌ 
மென்பொருளைத்‌ திறந்து கொள்க. விரிதாள்‌ மென்பொருளின்‌ வரைவியல்‌ பயனர்‌ 
இடைமுகத்திலுள்ள (Graphical User Interface) கருவிகள்‌ சிலவற்றை கீழ்வருமாறு 


இனங்காண்க. 


தெரிவுப்‌ பட்டை 
(Menu bar) 


HB Ho 2-5 Bookl - Microsoft Excel Preview 7 இ. B X 
ஈட HOME | INSERM — PAGELAYOUT FORMULAS DATA REVIEW — VIEW QUICKBOOKS signin JA © 
E Wrap Text General ki E i Bret - [2 ^v ர்க்‌ 
Eod g% Delete ~ [9] - 


ம. ஐ. ஆஃ Ee இடுஷைக்ளெள -| $ - 96 > 8.28 Conditional Formatas Cel Ë Sort & Find & 
EJ Mery $ 7^7? Formatting Table» Styles» இரால்‌ Ê~ Filter- Select- 


Number ய்‌ Styles Cells Editing ^ 


Clipboard ௩ 


Al * 


i 


நேர்ப்படுத்தும்‌ மற்றும்‌ 
தானப்படுத்தும்‌ கருவிகள்‌ 
(Alignment and Positioning 
Tools) 


எழுத்துக்களை 

வடிவமைக்கும்‌ கருவிகள்‌ 
(Text Formatting 

Tools) 


€ M O Uu bo M 


பணித்தாள்கள்‌ 
(Worksheets) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


0, o£ 24 


( பணித்தாள்‌ ஒன்றைக்‌ கையாள்வோம்‌ ) 


விரிதாள்‌ (Spreadsheet) மென்பொருளை திறக்குமிடத்து பணிப்புத்தகம்‌ (Workbook) 
திறக்கப்படுகிறது. 
1. பணிப்புத்தகத்திற்கு பெயர்‌ ஒன்றை வழங்குவதற்கு File Save As — விரும்பிய 
பெயரொன்றை தட்டச்சிட்டு, Save இனை சொடக்குக. 
இந்தப்‌ பணிப்புத்தகத்திலே புதிய பணித்தாளை பெற்றுக்‌ கொள்வதற்கு 


எனும்‌ அடையாளத்தை சொடக்குக. 


பணித்தாள்‌ ஒன்றிற்கு வேறு பெயரொன்றை வழங்குவதற்கு 


பணித்தாள்‌ பெயர்‌ மீது சுட்டியின்‌ வலது பொத்தானைச்‌ 


சொடக்குக. பின்னர்‌ Rename இனைத்‌ தெரிந்து, விரும்பிய பெயரொன்றை 
தட்டச்சிட்டு நுழைவுச்‌ (Enter) சாவியை அழுத்துக. 


பணித்தாளொன்றை நீக்குவதற்காக, 

பணித்தாள்‌ பெயரின்‌ மீது சுட்டியின்‌ வலது பொத்தானை சொடக்க, Delete 
னைத்‌ தெரிவுசெய்க. 

இனைத்‌ தெரிவு 


OV. ௦ 225 


(பணித்தாள்‌ ஒன்றிற்கு தரவுகளை உள்ளிடல்‌ 


ஒரு சிறுவர்‌ சங்கம்‌ பிள்ளைகளுக்காக விளையாட்டு உபகரணங்களை 
கொள்வனவு செய்வதற்குத்‌ தேவையான நிதியைச்‌ சேகரிப்பதற்கு புள்ளடி 
அட்டைகளை வழங்கி உள்ளது. 


பிள்ளைகளால்‌ வார இறுதி நாட்களிலே சேகரிக்கப்பட்ட நிதி விபரம்‌, 
ஒவ்வொரு பிள்ளையாலும்‌ சேகரிக்கப்பட்ட முழுத்தொகை, சேகரிக்கப்பட்ட 
முழுத்தொகையில்‌ ரூபா 50 வீதம்‌ அட்டைகளை அச்சிடுவதற்கான கட்டணமாக 
ஒவ்வொரு பிள்ளையிடமிருந்து குறைக்கப்பட்டு மீதமாக உள்ள நிதியினை 
உள்ளடக்யெ பணித்தாளைத்‌ தயாரிக்க. குறித்த பணித்தாள்‌ பின்வருமாறு காட்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


டப்பட்டுள்ளது. 


Rs 867.00. 
Rs 50.00 | Rs. 
C Rs 50.00 
| Rs 727.00 | Rs 50.00 | 
| Rs 395.00 | Rs 50.00 | 


மேலே காட்டப்பட்டுள்ள பணித்தாளை நிர்மாணிக்க. 
படிமுறை 1 - மேலே காட்டப்பட்டுள்ளவாறு "No., Name, Saturday, Sunday" 
என தலைப்பிட்டு காட்டப்பட்டுள்ள தகவல்களை பணித்தாள்‌ 1 


இலே (Sheet 1) தட்டச்சிடுக. 


படிமுறை 2 - இப்பணித்தாளின்‌ பெயரை "Weekend Collection" என மாற்றுக. 


படிமுறை 3- இந்த பணித்தாளுள்ள பணிப்புத்தகத்தை உமது கணினியிலே 
"Collection" என்ற பெயரிலே சேமிக்க. 


( பணிப்புத்தகத்தைச்‌ சேமித்தல்‌] 


ving Location) Save in 


[ரை "Collection" என File 


ன்‌ இறுதியிலும்‌ பணிப்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


V^ OE 2329 


மேலே தரப்பட்ட பணித்தாளுக்கு அமைவாக ஒவ்வொரு பிள்ளையினாலும்‌ 
இரண்டு தினங்களில்‌ சேகரிக்கப்பட்ட மொத்தத்‌ தொகையை கணிப்போம்‌. 


விரிதாளிலே கணிப்புகளுக்காக சூத்திரங்கள்‌ பயன்படுத்தப்படும்‌. 
சூத்திரமொன்றை ஆரம்பிக்க முன்னர்‌ "=" குறியீட்டை இடுக. 
சூத்திரமொன்றிலே கல உள்ளடக்கத்துக்காக கலப்பெயர்‌ (முகவரி) பயன்‌ 
படுத்தப்படும்‌. 
இரு கலங்களுக்கிடையே கணிப்பு செய்வதற்காக சாவிப்பலகையிலுள்ள 
(*,-,*,/) போன்ற குறியீடுகள்‌ பயன்படுத்தப்படும்‌. 
சூத்திரமொன்றில்‌ இறுதியிலே Enter சாவியை அழுத்துவதன்‌ மூலம்‌ 
விளைவை பெறமுடியும்‌. 

படிமுறை 1- கலம்‌ El இலே "Total" என தட்டச்சிடுக. 


படிமுறை 2 - பட்டியலிலுள்ள முதலாவது பிள்ளை X (Sugath) பெயருக்கு 
எதிரேயுள்ள கலம்‌ E2 இன்‌ மீது சொடக்குக. 


A (e D 
1 No Name 
2 1 Sugath 


படிமுறை 3 - கீழுள்ள சூத்திரத்தை கலம்‌ E2 இல்‌ தட்டச்சிட்டு, Enter 
சாவியை அழுத்துக. 


= C2+D2 


முதலாவது வருவிளைவை பெறப்‌ பயன்படுத்திய சூத்திரத்தை மற்றைய 
பிள்ளைகளின்‌ மொத்தத்தைப்‌ பெறுவதற்காக பொருத்தமானவாறு பிரதி செய்ய 
முடியும்‌. இதற்காக இரு முறைகள்‌ உள்ளன. 


படிமுறை 1 - மொத்தத்‌ தொகை பெறப்பட்ட கலத்தின்‌ மீது சொடக்குக. 


படிமுறை 2 - கீழுள்ளவாறு குறித்த கலத்திலே வலதுபக்க கீழ்மூலையிலுள்ள 
சிறிய பெட்டியின்‌ மீது சுட்டியை கொண்டு செல்க. இந்நிலையில்‌ 
"+" அடையாளம்‌ தோன்றும்‌. இது Fill handle என அழைக்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கப்படும்‌. 


Saturday Sunday Total | 


_—— Fill handle 


படிமுறை 3 - மொத்தத்‌ தொகை பெறப்பட்ட £2 கலத்தின்‌ மீது சொடக்கி 
Fill handle இனை தெரிவுசெய்து கலம்‌ (£16) வரை சுட்டியால்‌ 
இழுத்து செல்க. 


படிமுறை 4 - இந்நிலையில்‌ சகல பிள்ளைகளினதும்‌ மொத்தத்தொகை 
தனித்தனியாக பெறப்படுவதை அவதானிக்கலாம்‌. 


படிமுறை 1 - பெறப்பட்ட முதலாவது மொத்தத்‌ தொகையை கொண்ட கலத்‌ 
தின்‌ மீது சொடக்குக. 


படிமுறை 2 - தெரிவுப்‌ பட்டையிலே Home - Copy மீது சொடக்குக. 


படிமுறை 3- மொத்தத்‌ தொகை கணிக்கப்படவேண்டிய கல வீச்சை 
E3:E16 சுட்டியால்‌ தெரிவுசெய்க. 


படிமுறை 4 - தெரிவுப்‌ பட்டையிலே Home — Paste மீது சொடக்குக. 


படிமுறை 5 - இந்நிலையில்‌ அனைத்துப்‌ பிள்ளைகளினதும்‌ மொத்தத்‌ தொகை 
தனித்தனியே பெறப்படுகிறது. 


படிமுறை 6- தயாரித்த பணித்தாளைச்‌ சேமித்துக்கொள்க. 


மொத்தத்‌ தொகையில்‌ அட்டையை அச்சிட்டு கட்டணமாக 
ரூ. 50 செலுத்திய பின்னர்‌ பெறப்படும்‌ மீதித்‌ தொகையை 


கணிப்போம்‌. 


படிமுறை 1 - கலம்‌ Fl எனவும்‌ கலம்‌ "Printing" எனவும்‌ கலம்‌ 
01 இலே "Balance" எனவும்‌ தட்டச்சிடுக. நிரல்‌ F 
இலே "Printing" இற்கு கீழே உள்ள கலத்தில்‌ 
50 என தட்டச்சிட்டு, அதனை Fill handle மூலம்‌ 
கீழ்நோக்கி பிரதிசெய்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


படிமுறை 2- கலம்‌ G2 இன்‌ மீது சுட்டியால்‌ சொடக்கி, கீழுள்ளவாறு 
சூத்திரத்தை தட்டச்சிட்டு Enter சாவியை அழுத்துக. 


=E2-E2 


Fill handle அல்லது Copy - Paste முறையை பயன்படுத்தி 
மற்றைய பிள்ளைகளின்‌ மீதித்‌ தொகையை கணிக்க. 


ஒவ்வோர்‌ செயற்பாட்டின்‌ இறுதியிலும்‌ பணிப்புத்தகத்தைச்‌ 
சேமிக்க. 


ecl 
m 


ö\ 806 2rd 


( பணித்தாளை வடிவமைப்போம்‌ | 


மேலுள்ள பணித்தாளை வடிவமைக்க வடிவமைப்புக்‌ கருவிகள்‌ சில உபயோகிக்‌ 
கப்பட்டுள்ளன. அவையாவன, 
1. தகவல்களை சுற்றி எல்லை இடப்பட்டுள்ளது. 
உ எல்லை இடுவதற்கு தேவையான கலவீச்சை சுட்டி மூலம்‌ தெரிவு 
செய்க. (A1:G16 ) 
e தெரிவுப்‌ பட்டையிலே Home பகுதியிலுள்ள (Borders) கருவியின்‌ 
மீது சொடக்கி — All Borders இனைத்‌ தெரிவுசெய்க. 


2. தெளிவான காட்சிக்காக கலவீச்சு வர்ணமிடப்பட்டுள்ளது. 
e வரா்ணமிடுவதற்கு தேவையான கலவீச்சை சுட்டியின்‌ மூலம்‌ தெரிவு 


செய்க. 


தெரிவுப்‌ பட்டையிலே Home பகுதியிலுள்ள வர்ண (Fill color) 
கருவியின்‌ மீது சொடக்கி — பொருத்தமான வர்ணத்தைத்‌ தெரிவுசெய்க. 


3. அனைத்து தலைப்புகளும்‌ தடிப்பாக்கப்பட்டுள்ளது. 
e தலைப்பைத்‌ தெரிவுசெய்து, தெரிவுப்‌ பட்டியலிலே Home பகுதியி 
லுள்ள தடிப்பு (Bold) g கருவியின்‌ மீது சொடக்குக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


தகவல்கள்‌ நேர்ப்படுத்தப்பட்டுள்ளன. 

e நேர்ப்படுத்துவதற்காக தேவையான கலவீச்சை சுட்டியின்‌ மூலம்‌ தெரிவு 
செய்க. 

e தெரிவுப்‌ பட்டியலிலே Home பகுதியிலுள்ள நேர்ப்படுத்தல்‌ =- 
கருவிகள்‌ மீது சொடக்குக. IE E 

பெறப்பட்ட தகவல்களை நாணயமாக காட்சிப்படுத்த (Number format) 

பயன்படுத்தப்படுகிறது. 


e வடிவமைக்கத்‌ தேவையான கலவீச்சை சுட்டியின்‌ மூலம்‌ தெரிவுசெய்க. 
ப்‌ ED ஷு ட மூ 


தெரிவுப்‌ பட்டியலிலே Home பகுதியிலுள்ள (General d 


கருவியின்‌ மீது சொடக்கி Currency இனைத்‌ தெரிவுசெய்க. 


ஒவ்வோரு செயற்பாட்டின்‌ பின்னரும்‌ பணிப்புத்தகத்தைச்‌ சேமித்துக்‌ 
கொள்க. 


ப குறிப்பு : நாணயம்‌ ஆனது ரூபாய்‌ ஆக இல்லையெனில்‌ அவ்வாறு 


செய்வதற்கு பின்வரும்‌ படிமுறையைப்‌ பின்பற்றுக. 

Control panel - Region — Formats — Additional settings — 
Currency பகுதியிலுள்ள Currency symbol Rs. ஆக மாற்றி Apply — ok g 
தெரிவுசெய்க. 


(புதிய பணிப்புத்தகமொன்றைப்‌ பெற்றுக்‌ கொள்வோம்‌) 


புதிய பணிப்புத்தகம்‌ ஒன்றை பெற்றுக்‌ கொண்டு, கீழுள்ள அறிக்கையை 
தயாரிக்க. சூத்திரங்களைப்‌ பயன்படுத்தி கணிப்புகளையும்‌ பொருத்தமானவாறு 
வடிவமைப்புகளையும்‌ மேற்கொள்க. 


e File — New — Blank Workbook — Create 


F G H | 
ABC Stationaries Stock information 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கணிப்புக்காக உபயோகிக்கப்பட்டுள்ள சூத்திரங்கள்‌ 
a Balance = Stock - Sold 
= C3-D3 
a Total = Balance*Replacementl 
Eb 


4 Number of packets — Total/Packeted 
— G3/H3 


a Grand Total = Number of Packs*Packets per week 
= 13*]3 


உபயோகிக்கப்பட்டுள்ள வடிவமைப்புகள்‌ 


எழுத்துகள்‌, எண்கள்‌ தடிப்பாக்கப்படல்‌ 

நேராக்கப்படல்‌ 

கலவீச்சுக்கு வர்ணமிடல்‌ 

எல்லையிடல்‌ 

பணித்தாளின்‌ மேல்பகுதியில்‌ புதிய வரியொன்றை சேர்த்தல்‌, அதிலுள்ள 
தரவை கலவீச்சிலே மையப்படுத்தல்‌. 


தயாரிக்கப்பட்ட பணித்தாளிலே புதிய நிரையொன்றை அல்லது 
வரியொன்றை சேர்த்து, அதிலுள்ள கலங்களை ஒன்றிணைத்து 
தரவுகளை மையப்படுத்தல்‌ 


நிரை/வரியின்‌ மீது சுட்டி வலது பொத்தானை சொடக்குக (Click right mouse 
button). 
இந்நிலையில்‌ பெறப்படும்‌ பட்டியலிலிருந்து — Insert இனை தெரிவுசெய்க. 


இந்நிலையில்‌ பெறப்படும்‌ மேல்‌ வரிசையிலே முதலாவது கலத்திற்கே 
தேவையான தரவை தட்டச்சிட்டு, அக்கலத்துடன்‌ பொருத்தமான கலவீச்சை 
தெரிவுசெய்து ஒன்றிணைத்தல்‌ மற்றும்‌ மையப்படுத்தல்‌ (Merge & Center) 
= கருவியின்‌ மீது சொடக்குக. 


இந்த கருவியின்‌ மூலம்‌ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கலங்களை 
சேர்த்து அதிலுள்ள தரவுகளை மையப்படுத்த முடியும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


2 
3 
"i 
s | 
6 
7 
a 
s| 


உபயோகிக்கப்பட்டுள்ள வடிவமைப்புகள்‌ 
எழுத்துக்கள்‌, எண்கள்‌ தடிப்பாக்கப்படல்‌ 
நேராக்கப்படல்‌ 
கலவீச்சுக்கு வர்ணமிடல்‌ 
எல்லையிடல்‌ 
பணித்தாளின்‌ மேல்‌ பகுதியிலே புதிய வரியொன்றை சேர்த்தல்‌. அதிலுள்ள 
தரவை கலவீச்சிலே மையப்படுத்தல்‌. 
6. எழுத்துக்களின்‌ போக்கை மாற்றுதல்‌ 


எழுத்துக்களின்‌ போக்கை மாற்றுதல்‌ | 


படிமுறை 1 - போக்கை மாற்ற முன்னர்‌ நிரை மற்றும்‌ வரிகளுக்கிடையே இட 
அளவை அதிகரித்தல்‌ வேண்டும்‌. 

இதற்காக நிரல்‌ பெயர்‌ அல்லது வரி இலக்கம்‌ இடையே கீழுள்ளவாறு சுட்டியை 

கொண்டு செல்க. பின்னர்‌ சுட்டியால்‌ சொடக்கி, நிரலெனில்‌ வலதுபக்கமாகவும்‌ 

வரியெனில்‌ கீழ்நோக்கியும்‌ இழுக்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


எழுத்துகளின்‌ போக்கை மாற்றுவதற்கு குறித்த எழுத்துகள்‌ உள்ள 
கலத்தை தெரிவுசெய்து கருவியிலுள்ள (Orientation icon) 
அம்புக்குறி மீது சொடக்குக. பொருத்தமான போக்கை தெரிவு 
செய்க. 


படிமுறை 3 - "Mark Sheet" என பணித்தாளின்‌ பெயரை மாற்றுக. 
(Sheet 1 — Mark Sheet) 


படிமுறை 4 - தயாரிக்கப்பட்ட பணிப்புத்தகத்தை "First term marks - 1" என்ற 
பெயரில்‌ சேமித்து, மூடிவிடுக. 


OV 260 2.72 


( சார்புகளின்‌ பயன்பாடு) 


கலவீச்சிலுள்ள பெறுமதிகளின்‌ கணிப்புகளுக்காக சார்பு பயன்படுத்தப்படுகிறது. 
இங்கு சார்பானது " — " எனும்‌ குறியீட்டால்‌ ஆரம்பிக்கப்படுகிறது. பின்னர்‌ 
அடைப்பினுள்‌ கலவீச்சானது வழங்கப்படுகிறது. கலவீச்சை காட்டுவதற்கு 
முதலாவது கலமுகவரி மற்றும்‌ இறுதி கலமுகவரி பயன்படுத்தப்படுவதுடன்‌, 
கலமுகவரிகளுக்கிடையே " : " குறியீடு காட்டப்படுகிறது. 


இவ்வாறான சார்புகள்‌ சிலவற்றை இனங்காண்போம்‌. 


கலவீச்சிலுள்ள பெறுமதிகளின்‌ மொத்தத்தை கணிப்பதற்காக, 
= SUM (முதலாவது கலமுகவரி : இறுதி கலமுகவரி) 


கலவீச்சிலுள்ள பெறுமதிகளின்‌ சராசரியை கணிப்பதற்காக, 
— average (முதலாவது கலமுகவரி : இறுதி கலமுகவரி) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கலவீச்சிலுள்ள இலக்கம்‌ மற்றும்‌ திகதி மாத்திரம்‌ உள்ள கலங்களின்‌ 
எண்ணிக்கையை கணிப்பதற்காக, - count (முதலாவது கலமுகவரி : 
இறுதி கலமுகவரி) 


கலவீச்சில்‌ உள்ள தரவுகளைக்‌ கொண்ட கலங்களின்‌ எண்ணிக்கையை 
கணிப்பதற்காக, - counta (முதலாவது கலமுகவரி : இறுதி கலமுகவரி) 


மேலே தயாரிக்கப்பட்ட பணித்தாளிற்கு பொருத்தமான சார்புகளை 
பிரயோடுப்போம்‌. 


உம்மால்‌ சேமிக்கப்பட்டு மூடப்பட்ட "First term marks - 1" எனும்‌ 
பணிப்புத்தகத்தைத்‌ திறந்து கொள்க. 
e File ^ Open First term marks - 1 — Open 
கீழுள்ள சார்புகளைப்‌ பயன்படுத்தி திறக்கப்பட்ட பணித்தாளைப்‌ 
பூரணப்படுத்துக. 

—-sum(C3:G3) 

—average(C3:G3) 

=max(C3:C12) 

=min(C3:C12) 

=count(C3:C12) 

—counta(C3:C12) 


முன்னர்‌ சேமித்த பணிப்புத்தகத்தை வேறுபெயரில்‌ சேமித்தல்‌ 2) 


. Save in பகுதியிலிருந்து தெரிவு 


res பெயர்‌ ஒன்றை "First term 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ing). 


(Sort 


த்தல்‌ 


ரவுகளை வரிசைப்படு 


5 


SIR 


பெறப்பட்ட மொத்தப்‌ புள்ளிகளுக்கு ஏற்ப தரவு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. 


8 
MarkSheet 2018 


D 


amni எணண | 


iil 


ஆங்கில அரிச்சுவடியிலே எழுத்துக்கள்‌ (A...Z) / (Z...A) 


இதற்கேற்ப தரவுகளை வரிசைப்படுத்தல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


எமக்கு தேவையானவாறு தரவுகளை வரிசைப்படுத்த முடியும்‌. இதற்காக 
முதலிலே வரிசைப்படுத்தப்பட வேண்டிய கலவீச்சைத்‌ தெரிவுசெய்தல்‌ 
வேண்டும்‌. இங்கு தலைப்பு வரியைத்‌ தவிர பணித்தாளிலே தரவுகளைக்‌ கொண்ட 
முழு கலவீச்சையும்‌ தெரிவுசெய்தல்‌ வேண்டும்‌. அதன்பின்னர்‌, 


தெரிவுப்‌ பட்டையிலே Home இலுள்ள வரிசைப்படுத்தல்‌ (Sort filter) 
கருவியின்‌ மீது சொடக்குக. 


Sort A to Z அல்லது Sort Z to A இனைத்‌ தெரிவுசெய்க. 


படிமுறை 1 - செயற்பாடு 2.2 இல்‌ தயாரிக்கப்பட்டு சேமிக்கப்பட்ட "Collection" 
கோப்பினை திறந்து கொள்க. 

இந்த கோப்பிலுள்ள தகவல்களை உபயோகித்து வரைபு வரைவதற்கு 

தேவையான கலவீச்சை தெரிவுசெய்க. 


Gayan — | Rs 455.00 | 
Hemash | Rs 160.00 | 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஒவ்வொரு பிள்ளையினாலும்‌ வார இறுதியிலே சேகரிக்கப்பட்ட பணத்தொகை 
தனித்தனியாக நிரல்‌ வரைபிலே காட்டப்பட்டுள்ளது. 


Weekend Collection 


m5aturday 
r | Sunday 
A | | | | 
E 5 P ê "1 P v »?» 6 5 yp v 
"d S X y ரீ 3 S E EEE 


5 
p e 
E g 


s * 


(நிரல்‌ வரையபொன்றை நிர்மாணித்தல்‌ ) 


படிமுறை 1 - சுட்டியின்‌ உதவியுடன்‌ B1:D16 வரையுள்ள கலவீச்சைத்‌ தெரிவு 
செய்க. 


படிமுறை 2 - தெரிவுப்‌ பட்டையிலே Insert இலுள்ள நிரல்‌ வரைபு 
கருவியின்‌ மீது சொடக்குக. Column 


படிமுறை 3 - பெறப்படும்‌ பட்டியலிலிருந்து பொருத்தமான வரைபைத்‌ தெரிவு 
செய்து, அதன்மீது சொடக்குக. 


வரைபானது எப்போதும்‌ தகவல்‌ அடங்கிய பணித்தாளின்‌ மீது நிர்மாணிக்கப்‌ 
படுவதால்‌, அதனை வரைபு விரிதாளிற்கு (Chart sheet) நகர்த்தல்‌ வேண்டும்‌. 
இதற்காக, 
படிமுறை 1 - பணித்தாளின்‌ மீது நிர்மாணிக்கப்பட்ட வரைபின்‌ மீது 

Move 


சொடக்குக. Chart 
Location 


[m] 


படிமுறை 2 - தெரிவுப்‌ பட்டையிலே Design இலுள்ள "Move Quick 
Location" கருவியின்‌ மீது சொடக்குக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


படிமுறை 3 - Move Chart சொல்லாடற்‌ பெட்டியிலே New sheet > OK 
சொடக்குக. 


Move Chart 


Choose where you want the chart to be placed: 


"m ©nensheet: [EE 
O Objectin: | Weekend Collection 


வரைபுக்கு தலைப்பு இடுவதற்காக, 


தெரிவுப்‌ பட்டையிலே - Quick Layout தெரிவுசெய்க. 


படிமுறை 5 - வரைபின்‌ வர்ணத்தை மாற்றுவதற்கு Change colors இனைத்‌ 
தெரிவுசெய்க. 


ஒவ்வொரு பிள்ளையினாலும்‌ சேகரிக்கப்பட்ட முழுத்தொகை சதவீதமாக வட்ட 
வரைபிலே காட்டப்பட்டுள்ளது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


cum வரைபொன்றை நிர்மாணித்தல்‌) 


வட்ட வரைபை வரைவதற்காகத்‌ தெரிவுசெய்யப்பட வேண்டிய தகவல்‌ 
அடங்கிய கலவீச்சானது மாணவர்‌ பெயரைக்‌ கொண்ட கலவீச்சு (B1:B16) 
மற்றும்‌ முழுத்‌ தொகையைக்‌ கொண்ட கல்வீச்சு (1:16) ஆகும்‌. இந்த 
கலவீச்சானது ஒன்றுடனொன்று தூரமாகவுள்ள நிரல்களிலே காணப்படுகிறது. 
அவை நிரல்‌ B மற்றும்‌ நிரல்‌ ஆகும்‌. இந்த வெவ்வேறான கலவீச்சைத்‌ தெரிவு 
செய்வோம்‌. 

படிமுறை 1 - மாணவர்களின்‌ பெயர்‌ அடங்கிய கலவீச்சை (BI:BI6) தெரிவு 

செய்க. 


படிமுறை 2 - சாவிப்பலகையிலுள்ள Ctrl சாவியை அழுத்தியவண்ணம்‌ முழுத்‌ 
தொகையைக்‌ கொண்ட கலவீச்சை (EI:EI6) தெரிவுசெய்க. 


படிமுறை 3 - தெரிவுப்‌ பட்டையிலே Insert இலுள்ள வட்ட வரைபு 
கருவியின்‌ மீது சொடக்குக. 


படிமுறை 4 - பட்டியிலிருந்து பொருத்தமான வரைபைத்‌ தெரிந்து 
அதன்‌ மீது சொடக்குக. 


படிமுறை 5 - வரைபை வேறு வரைபு விரிதாளிற்கு நகர்த்துக. 
படிமுறை 6 - தேவையான வடிவமைப்புகளை மேற்கொண்டு பணித்தாளைச்‌ 
சேமித்து, அதனை மூடிவிடுக. 


உம்மால்‌ தயாரிக்கப்பட்ட வேறு தகவல்களை உபயோகித்து வரைபுகளை 


நிர்மாணிக்க. 


First term marks - 2 பணித்தாளிலுள்ள | 
தகவல்களை உபயோகித்து வரைபுகளை வரைவதற்கு 


கவனிக்குக : 


முன்னர்‌ அதிலுள்ள சமூகமளிக்காத மாணவர்‌ 


களுக்காகவும்‌ புள்ளிகளை உள்ளீடு செய்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


செய்நிரலை உருவாக்கல்‌ 


பாய்ச்சற்‌ கோட்டுப்படத்தை அவதானித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்கள்‌ சரியா 
அல்லது பிழையா எனக்‌ குறிப்பிடுக. 


a) பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படத்திலே 
முதலில்‌ செயற்படுவது தீர்மானம்‌ 1 
ஆகும்‌. 
(சரி / பிழை) 
கட்டளை 1, ஆனது தீர்மானம்‌ 
ஒன்றினுள்‌ செயற்படுத்தப்படு 
வதில்லை 
(சரி / பிழை) 
தீர்மானம்‌ 1 ஆனது கட்டளை 1 இன்‌ 
பின்னர்‌ செயற்படும்‌ 
(சரி / பிழை) 
கட்டளை 3 செயற்படுத்தப்படுவது 
தீர்மானம்‌ 2 இல்‌ மாத்திரம்‌ தங்கி 
யுள்ளது. 
(சரி / பிழை) 
கட்டளை 4 செயற்படுத்துவதற்கு தீர்மானம்‌ 1 மற்றும்‌ தீர்மானம்‌ 2 போன்ற 
சந்தர்ப்பங்கள்‌ இரண்டும்‌ சரியாக அமைதல்‌ வேண்டும்‌. 
(சரி / பிழை) 
தீர்மானம்‌ யாதாயினும்‌ அனைத்து சந்தர்ப்பங்களிலும்‌ கட்டளை 1 மற்றும்‌ 
வேறு ஒரு கட்டளை செயற்படுத்தப்படும்‌. 
(சரி / பிழை) 


தரம்‌ 7 தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்பப்‌ பாடநூலில்‌ குறிப்பிடப்பட்டவாறு 
Scratch செய்நிரலை http://www.scratch.mit.edu மூலம்‌ பெற்றுக்‌ கொள்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


பாடசாலை ஒன்றில்‌ மெத்னா, கருணா, முதிதா, உபேக்ஷா என நான்கு இல்லங்கள்‌ 
உள்ளதெனக்‌ கொள்க. மாணவர்களை இந்த இல்லங்களுக்கு இணைப்பதற்கான 
பாய்ச்சற்‌ கோட்டுப்படம்‌ கீழே தரப்பட்டுள்ளது. இங்கு அனுமதி இலக்கத்தினை 
4 ஆல்‌ வகுத்து பெறப்படும்‌ மீதியிலிருந்து இல்லமானது பின்வருமாறு தீர்மானிக்‌ 
கப்படுகிறது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்குக. 
1. மீதி சார்பாகப்‌ பெறப்பட முடியாத பெறுமதி யாது ? 

1) 0 2y2 208 4)4 
2. “o Guar” இல்லத்துக்காக தெரிவுசெய்யப்பட்ட மாணவரின்‌ மீதி சார்பாக 

பொருத்தமான பெறுமதி யாது ? 

1) 3 2)7 2» 4)0 
3. இங்குள்ள நிபந்தனைகளின்‌ எண்ணிக்கை யாது ? 

1) 1 2)2 3) 4)4 
பாடசாலையிலுள்ள சகல மாணவர்களையும்‌ இல்லங்களுக்கு வகுப்பதற்கு 
வரையப்பட்ட பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படத்துக்கு அமைவாக உருவாக்கப்பட்ட 
Scratch செய்நிரலிலே இடைவெளிகளுக்கு கீழே தரப்பட்டுள்ள நிபந்தனைகள்‌ 
உட்புகுத்தப்படும்‌ விதத்தை அம்புக்குறி மூலம்‌ தொகுத்துக்‌ காட்டுக. 


clicked say for €) secs 
ask fried ond wait 


to answer 


say ETO for O secs 


ask அனுமதி இலக்கம்‌ யாது? and wait 
+ 


to answer mod [4] — 
say for Ø secs 
௮0 then 


av E 


உமது பாடசாலையிலுள்ள மாணவர்களை இல்லங்களுக்கு வகுப்பதற்காக 
Scratch செய்நிரலைக்‌ தயாரிக்குக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


1. கணினியை உபயோகித்து தரம்‌ 9 மாணவர்களின்‌ யாதேனும்‌ 5 பாடப்‌ புள்ளிகளை 
உள்ளிடுவதற்கான செய்நிரல்‌ ஒன்றைக்‌ கட்டியெழுப்புக. 

2. கணினியை உபயோகுத்து வாரத்திலுள்ள ஏழு நாட்களையும்‌ உள்ளிடுவதற்கான 
செய்நிரலைக்‌ கட்டியெழுப்புக. வார நாட்களைக்‌ கொண்ட அணியை "Day" 
எனப்‌ பெயரிடுக. 


3. கழே தரப்பட்டுள்ள Color என்றும்‌ அணியைப்‌ பயன்படுத்தி விடையளிக்க. 


delete ED of Color 

repeat [5] 
௮16 Enter the color IET 
b 


add answer to Color 


(1) மேலுள்ள Scratch செய்நிரல்‌ செயற்படுத்தப்பட்ட பின்னர்‌, அது மீள்வரும்‌ 
தடைகளின்‌ எண்ணிக்கை யாது ? 

(i) Color எனும்‌ அணிக்காக உள்ளிடப்படும்‌ வர்ணங்களின்‌ எண்ணிக்கை 
யாது ? 


4. கீழுள்ள செயற்பாடுகளுக்கு பொருத்தமான கட்டளையைத்‌ தெரிவுசெய்து 
இணைக்க. 


b) அணியிலுள்ள மூலகங்களின்‌ எண்ணிக்கை delete [ all v ] of Color 
€) அணியிலுள்ள முதலாவது மூலகம்‌ length of Color 


d) அணிக்கு மூலகங்களை உள்ளிடல்‌ 


item of Color 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கீ " 
» 


அ A 
நுண்கட்டுப்படுத்திகளைப்‌ 
பயன்படுத்தல்‌ 

pF I | ^ À à "A 


OV Of 44 k- 


அன்றாட வாழ்விலே உணரி/புலனி (Sensor) மூலம்‌ தரவுகளைப்‌ பெற்று 
நுண்கட்டுப்படுத்தி (Micro controller) ஆல்‌ கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில்‌ 
நிர்மாணிக்கப்பட்ட உபகரணங்களின்‌ பட்டியலைத்‌ தயாரிக்க. 

உதாரணம்‌: 


1. விவசாயப்‌ பூமியிலே விலங்கு அல்லது நபரொருவர்‌ நுழைவதை இனங்காணும்‌ 


உபகரணம்‌. 


2. யானைக்‌ கூட்டம்‌ கிராமங்களினுள்‌ நுழைவதை இனங்காணும்‌ உபகரணம்‌. 


நுண்கட்டுப்படுத்தி மூலம்‌ பெறப்படுகின்ற அனுகூலங்களைப்‌ பட்டியல்‌ 
படுத்துக. 


óV OEE 431. 


செய்முறை 1 - micro:bit நிர்மாண அலகை கணினியுடன்‌ இணைத்து, micro:bit 
Block Editor இனை பயன்படுத்தி கீழுள்ள தொகுதிகள்‌ (Blocks) 
மூலம்‌ குறிமுறைப்படுத்தலை மேற்கொள்க. 


புதிய திரையொன்றைப்‌ பெறும்‌ நிலையில்‌ இப்பகுதிச்‌ சோடி காட்சிப்படும்‌. 


=== forever 


Basic இலுள்ள Show string எனும்‌ பகுதியைப்‌ பெற்று அதனை On start 
என்பதுடன்‌ தொடர்புபடுத்தி அதனை SRI LANKA என மாற்றுக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


on start 


325 5௦௦ காந்த SRI LANKA 2 


w 


Basic இலுள்ள pause எனும்‌ பகுதியைப்‌ பெற்று அதனை Show string உடன்‌ 
தொடர்புபடுத்தி அதனை 2000 என மாற்றுக. 


on start 


aU. ^ SRI LANKA 2 


355 pause (ms) Í 
Basic இலுள்ள Show Number எனும்‌ பகுதியைப்‌ பெற்று Pause உடன்‌ 
தொடர்புபடுத்தி அதனை 1 என மாற்றுக. 


on start 


5௦௭ *ாக்த SRI LANKA — 


3 pause (ms) Í 2000 | 


Basic இலுள்ள Show Icon எனும்‌ பகுதியைப்‌ பெற்று Forever உடன்‌ 
தொடர்புபடுத்தி அதனை " V" அடையாளமாக மாற்றுக. 


33 5௦6 A o SRI LANKA இ 22 


23 pause (ms) Í 


forever 


525 show ys 1 
e 
இலவசப்‌ பாடநூல்‌ 


மேலே உருவாக்கப்பட்ட கணினி குறிமுறைகளைத்‌ தரவிறக்கம்‌ செய்து micro:bit 
நிர்மாண அலகினுள்‌ நுழைத்து அவற்றின்‌ வருவிளைவுகளைப்‌ பரிசீலனை செய்க. 


செய்முறை 2 -  micro:bit நிர்மாண அலகை தொடர்புபடுத்தி micro:bit Block 
Editor இனை பயன்படுத்தி கீழுள்ளவாறு Blocks பகுதியின்‌ 
மூலம்‌ குறிமுறைப்படுத்தலை மேற்கொள்க. 


On start இனுள்‌ show string என்பதைப்‌ பெற்று அதனை Temperature and compass 
என மாற்றுக. 


C =] ili. .. Temperature and Compass -- | 


Input திரையிலே on button A pressed எனும்‌ பகுதியைப்‌ பெற்று அதனுள்‌ show 
number எனும்‌ பகுதியைப்‌ பெற்றுக்கொள்க. 


இ on button pressed 


C show number Í ol 


Input திரையிலே Temperature எனும்‌ பகுதியைப்‌ பெற்று அதனை show number 
இனுள்‌ பெற்றுக்‌ கொள்க. 


(9 on button pressed 


35 show number ( (9 temperature (°C) 
Gn Vehcediiii desir Fat]. 


Input திரையிலே on button A pressed எனும்‌ பகுதியைப்‌ பெற்று அதனை B என 
மாற்றுக. அதனுள்‌ show number எனும்‌ பகுதியைப்‌ பெற்றுக்கொள்க. பின்னர்‌ 
Input தரையிலே compass heading எனும்‌ பகுதியைப்‌ பெற்று அதனை show 
number எனும்‌ பகுதியினுள்‌ தொடர்புபடுத்துக. 


(9 on button pressed 
7— 


233 show number ( © compass heading (°) 
| 


= 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Input திரையிலே on button A pressed எனும்‌ பகுதியைப்‌ பெற்று அதனை 
A+B என மாற்றுக. அதனுள்‌ Basic திரையிலே clear screen எனும்‌ பகுதியைப்‌ 
பெற்றுக்‌ கொள்க. 


© on button PN: pressed 
(si clear screen 


உருவாக்கப்பட்ட அனைத்து பகுதிகளும்‌ கீழுள்ளவாறு காட்சிப்படும்‌. 

கீழுள்ள குறிமுறையை தரவிறக்கம்‌ செய்து micro:bit நிர்மாண அலகினுள்‌ 
நுழைத்து, A மற்றும்‌ B பொத்தான்களை (Button) வெவ்வேறாக்கவும்‌ ஒரே 
தடவையிலும்‌ அழுத்துவதன்‌ (Press) மூலம்‌ வருவிளைவை பரிசீலனை செய்க. 


on start 
rm 


| 8i 
G 


© on button pressed 


833 show number ( © temperature (°C) 


© on button pressed 


83$ show number ( (9 compass heading (°) 


© on button pressed 


$33 clear screen 


61” OE 4.4 4. 


Arduino பலகையிலுள்ள நுண்கட்டுப்படுத்தி (Chip) இனுள்‌ தரவுகளை 
உள்ளீடு செய்தல்‌. 


இதற்காக கீழுள்ளவாறு Arduino பலகையை கணினியுடன்‌ இணைத்து Arduino 
எனும்‌ செய்நிரலாக்க மொழியை (Programming language) பயன்படுத்தி 
உருவாக்கப்பட்ட குறிமுறையை Arduino பலகையிலுள்ள நுண்கட்டுப்படுத்தி 
(Microcontroller Chip) இனுள்‌ உள்ளீடு செய்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Arduino எனும்‌ செய்நிரலாக்க மொழியானது திறந்த மூல மென்பொருள்‌ (Open 
source software) என்பதால்‌ அதனை தேவைக்கேற்ப மாற்றி அமைக்க பயனருக்கு 
வாய்ப்புண்டு. 


கணினி மற்றும்‌ Arduino பலகையினைத்‌ தொடர்புபடுத்துகின்ற கடத்தியினை 
கருதும்போது அதில்‌ ஓர்‌ அந்தம்‌ USB ஆகவும்‌ மற்றைய அநீதம்‌ Mini USB 
ஆகவும்‌ உள்ளதை அவதானிக்கலாம்‌, இங்கு USB அந்தத்தைக்‌ கணினியுடனும்‌ 
Mini USB அந்தத்தை Arduino பலகையுடனும்‌ இணைத்துக்‌ கொள்க. 


Arduino Yuno பலகையிலே காணப்படுகின்ற நுண்கட்டுப்படுத்தி Chip 
ஆனது செய்நிரலாக்குவதற்குப்‌ பயன்படுத்தப்படுகின்ற மென்பொருளாகும்‌. 


இதற்காக Arduino எனும்‌ மென்பொருள்‌ பயன்படுத்தப்படுவதுடன்‌ அதனை 
www.arduino.cc எனும்‌ இணையத்தளத்தின்‌ மூலம்‌ தரவிறக்கம்‌ செய்து கொள்ள 
முடியும்‌. அதனைக்‌ கணினியிலே நிறுவி திறக்கும்போது பின்வருமாறு 


காட்சிப்படும்‌. 


void setup() { 
// put your setup code here, to run once: 


void loop() { 
// put your main code here, to run repeatedly: 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Arduino Yuno பலகையினை USB கம்பியின்‌ உதவியுடன்‌ கணினியுடன்‌ இணைத்து, 
Arduino மென்பொருளைப்‌ பயன்படுத்தி வகைகுறிக்கப்படுகின்ற குறிமுறையை 
Arduino Yuno பலகையின்‌ முன்‌ கட்டுப்படுத்தி Chip இனுள்‌ தரவேற்றம்‌ (Upload) 
செய்ய முடியும்‌. இந்நிலையில்‌ குறித்த குறிமுறைக்கேற்ப Arduino Yuno Board 
இல்‌ உள்ள Pin இன்‌ மூலம்‌ குறித்த வருவிளைவு பெறப்படுகிறது. 


óV^ QEGk 45 ^. 
கீழே தரப்பட்டுள்ளவாறு Arduino பலகையை மற்றைய சாதனங்களுடன்‌ 
தொடுக்க. 
படிமுறை 1: LED மின்குமிழை இணைக்க. 


இங்கு LED மின்குமிழானது பலகையின்‌ GND மற்றும்‌ 13 ஆவது துளைகளில்‌ 
இணைக்கப்பட்டுள்ளது. 


கணினியின்‌ USB துறை 
யுடன்‌ தொடர்புபடும்‌ 


இடம்‌ 


p 
Rx ARDUINO 


.: AND 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இங்கு PIR உணரியிலே, 


உ GND துளையை பலகையின்‌ Power பகுதியிலுள்ள GND உடன்‌ இணைக்க. 
உ. OUT துளையை 112121 பகுதியிலுள்ள 8 ஆவது துளையுடன்‌ இணைக்க. 


உ. VCC துளையை பலகையின்‌ Power பகுதியிலுள்ள VCC உடன்‌ இணைக்க. 


Arduino மென்பொருளிலே கீழுள்ளவாறு குறிமுறையை தயாரித்து அதனை 
தரவேற்றம்‌ செய்க. இந்நிலையில்‌ நிகழும்‌ செயற்பாட்டை அவதானிக்க. 


void setup () { 
pinMode (8, INPUT); 
pinMode (13, OUTPUT); 


Tutorial_11 § } 


aT க்‌ என்ன்‌, void loop(){ 

3  pinMode(13, OUTPUT); டம்‌ 

alj Int val=digitalRead (8); 
5 

6E void loop() { 

3 int val = digitalRead(8); If (val= =1) { 

8 

9B if(val = 1)( digitalWrite (13,HIGH); 


10 digitalWrite (13, HIGH); 
11 } } 
128 else{ else { 


digitalWrite(13, LOW); 
digitalWrite (13, LOW); 
} 


இலவசப்‌ பாடநூல்‌ 


-x 


a 

xL 
T 
= 
3 
& 
Ef 
Fi 
E 
ட 
E 
8 


BEE 
E 
© 
z 
== | 
o 
F4 
ei 
~ [4 
« 


இங்கு அலார உணரியிலே, 
GND துளையை பலகையின்‌ Power பகுதியிலுள்ள GND உடன்‌ இணைக்க. 
TRIGGER துளையை பலகையின்‌ Digital பகுதியிலுள்ள 2 ஆவது துளை 


யுடன்‌ இணைக்க. 


ECHO துளையை பலகையின்‌ Digital பகுதியிலுள்ள 4 ஆவது துளையுடன்‌ 
இணைக்க. 


VCC துளையை பலகையின்‌ Power பகுதியிலுள்ள 5V உடன்‌ இணைக்க. 


LED மின்குமிழை பலகையின்‌ GND மற்றும்‌ 13 ஆவது துளைகளுடன்‌ 
இணைக்க. 


பலகையை கணினியுடன்‌ இணைத்து கீழே தரப்பட்டுள்ளவாறு குறிமுறையை 
தட்டச்சிட்டு, அதனை பலகைக்கு தரவேற்றம்‌ செய்க. இந்நிலையில்‌ நிகழும்‌ 
செயற்பாட்டை அவதானிக்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


void setup()( 
Serial.begin(9600); 
pinMode (13,OUTPUT); 
pinMode (2 , OUTPUT); 
pinMode (4 , INPUT); 


void loop()( 
long duration, distance; 
void setup() { digitalWrite (2,HIGH); 


Serial .begin (9600) ; 

pinMode (13, OUIPUT) ; = ^ 
வர்‌ “தை delayMicroseconds (100); 
pinMode (4, INPUT) 2 


} digitalWrite (2,LOW); 
void 100p0) ( duration-pulseIn(4,HIGH) 


Fu wm தடட து distance- (duration/2)/29; 
auram, UND delay (10); 
duration = (duration/2)/29; 


ன ns if ((distance<=10)) 
i digitalWrite (13, HIGH) ; { 
ta if (distance>10) 
' லை அதைப்‌ digitalWrite (13,HIGH); 
) ர்‌ 
else if (distance>10) 


{ 


digitalWrite (13,L0W); 


Distance - (duration/2 )/29 


இதன்மூலம்‌ தடை மற்றும்‌ உணரிக்கு இடைப்பட்ட தூரம்‌ சென்ரிமீற்றரில்‌ 
பெறப்படும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


n 


60V. Q£6k 5.1 9 


பாடசாலையின்‌ கணினி வலையமைப்பின்‌ பிரதான பாகங்களை 
இனங்காணல்‌ 


1. உங்கள்‌ ஆசிரியர்‌/ ஆசிரியையின்‌ உதவியைப்‌ பெற்று பாடசா 
லையின்‌ கணினிக்‌ கூடத்தில்‌ உள்ள கணினிகள்‌ பற்றிக்‌ கேட்டறிந்து 
வலையமைக்கப்பட்ட கணினிகள்‌, சாதனங்கள்‌ மற்றும்‌ அவை 
தொடுக்கப்பட்டுள்ள விதம்‌ பற்றி கவனத்திற்‌ கொள்க. 


கணினிக்‌ கூடத்தின்‌ கணினி வலையமைப்பில்‌ உள்ள கணினிகள்‌ மற்றும்‌ 
சாதனங்கள்‌ உள்ளடங்கிய பின்வரும்‌ அட்டவணையைப்‌ பூர்த்தி செய்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


óV Q£& 522 


கணினி வலையமைப்பின்‌ கணினிச்‌ சாதனங்கள்‌ தொடுக்கப்பட்டுள்ள விதத்தைக்‌ 
காட்டும்‌ குறியீடுகளைக்‌ கொண்ட உரு கழே காட்டப்பட்டுள்ளது. 


தொடுக்கப்பட்டுள்ள வன்பொருள்கள்‌ பற்றி கீழ்வரும்‌ அட்டவணை 
விபரிக்கின்றது. 
தொடுக்கப்பட்டுள்ளவை குறியீட்டு முறை 
C1203 
வழிப்படுத்தி E> 
அச்ப்பெறி | P 
[இணையம்‌ | T | 


S 
R 
I 


உருவில்‌ குறியீட்டினால்‌ காட்டப்படும்‌ வன்பொருள்‌ இனங்களுக்குரிய 
குறிமுறையை அட்டவணைக்கு ஏற்றவாறு சரியான குறியீட்டின்‌ மேல்‌ எழுதுக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கீழே தரப்பட்டுள்ள சொற்களுள்‌ மிகப்‌ பொருத்தமான சொல்லைத்‌ தெரிவுசெய்து 
1 முதல்‌ 10 வரையான கூற்றுகளில்‌ உள்ள இடைவெளிகளை நிரப்புக. 


சேவையகக்‌ கணினி, வடத்துடன்‌ தொடுக்கப்படும்‌, வலையமைப்பொன்று, 
வலையமைப்பாக்கம்‌, நார்‌ ஒளியியல்‌, இணையம்‌, கணினி வலையமைப்பு, 
தொடர்பாடல்‌, வளம்‌, சமூக வலையமைப்பு, வடத்துடன்‌ தொடுக்கப்படாத, 
Wi-Fi, Pop messenger 


. கணினிகளை வளப்பகிர்விற்காகவோ அல்லது தகவல்‌ தொடர்பாடலிற்‌ 
காகவோ இணைக்குமிடத்து அது என அழைக்கப்படும்‌. 
. இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட கணினிகள்‌ ஒன்றுக்கொன்று 
தொடுக்கப்பட்டு அமைக்கப்படும்‌ அமைப்பு 
அழைக்கப்படும்‌. 
. கணினிகள்‌ வலையமைப்பாக்கப்படுவதற்கான பிரதான நோக்கம்‌ 
பகிர்ந்து பயன்படுத்துவதாகும்‌. 
UE E MEE உடன்‌ கருமங்களை மேற்கொள்ள முடியுமாதல்‌ கணினி 
வலையமைப்பினால்‌ கிடைக்கும்‌ அனுகூலமாகும்‌. 
. கணினி வலையமைப்பு தொடுக்கப்படும்‌ ஊடகங்கள்‌ இருவகைப்படும்‌. 
ஊடகம்‌ மற்றும்‌ ஊடகமாகும்‌. 
SE தொழினுட்பம்‌ வடத்துடன்‌ அற்ற கணினி வலையமைப்பினுள்‌ 
பயன்படுத்தப்படும்‌. 
மூலம்‌ வலையமைப்பில்‌ உள்ள பயனர்களுடன்‌ 


தொடர்பாடலை மேற்கொள்ளலாம்‌. 


வலையமைப்பில்‌ ஏனைய கணினிகளுக்கு பல்வேறு 


சாதனங்களை இடைமுகப்படுத்துவதற்கும்‌ அச்சுப்பொறி, கோப்புகள்‌, 


மென்பொருள்‌ போன்றவற்றைப்‌ பகிர்ந்து பயன்படுத்துவதற்கும்‌ தேவையான 
சேவைகளை வழங்குவதாகும்‌. 
. நவீன தனியாள்‌ கணினி பணிசெயல்‌ முறைகளில்‌ 


தேவையான வசதிகள்‌ உள்ளடக்கப்பட்டுள்ளன. 


ரத த பப்ப ee கணினி வலையமைப்பின்போது தொடுக்கும்‌ ஊடகம்‌ 
ஒன்றாக பயன்படுத்தப்படும்‌. 


பின்வரும்‌ அட்டவணையில்‌ A நிரலிலுள்ள ஓவ்வொரு கூற்றுக்கும்‌ 
பொருத்தமான கூற்றுகளை B நிரலிலிருந்து தெரிவுசெய்து அந்தக்‌ கூற்றின்‌ 
இலக்கத்தைத்‌ தரப்பட்டுள்ள இடைவெளிகளில்‌ எழுதுக. 


L RJ-45 
2. கணினி வலையமைப்பாக்‌ demissus கற்பில்‌ Guns 
கத்தின்‌ பிரதான நோக்கமாகும்‌. 


தமக்கு முக்கியமான தகவல்களை 


e. ரர ட... இணையத்தில்‌ தேக்ககமாக (Storage) 


(Command Line Interface) Qr cela DES e தறன 


4. வலையமைக்கப்பட்ட 
கணினிகள்‌ மற்றும்‌ ஏனைய கணினி வலையமைப்பொன்று 
சாதனங்களுக்கிடையில்‌ நேரடி ஏனைய கணினி வலையமைப்‌ 
மற்றும்‌ வினைத்திறனான பொன்றுடனோ அல்லது 
தொடர்பாடலை மேற்கொள்ள இணையத்துடனோ தொடுக்கப்படல்‌ 


இடமளித்தல்‌ 


pe 
prede qu 
6. வலையமைப்பொன்றில்‌ 

மையப்படுத்தப்பட்ட வளங்கள்‌ வடத்துடனான வலையமைப்பு 

(Resources) மற்றும்‌ சேவைக்‌ ஊடகமாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 

கான அணுகலை (Access) கம்பி தொடுக்கப்படும்‌ முறை 

வழங்கும்‌ கணினி 


7. கணினி வலையமைப்பின்போது 
தொடுக்கப்படும்‌ ஊடகமாக தொடர்பாடல்‌ 
பயன்படுத்தப்படும்‌. 
றன ண்‌ வகிக்‌ 
கணினி வலையமைப்பாக்கத்‌ 


தினால்‌ கிடைக்கும்‌ ஓர்‌ சேவையகக்‌ கணினி (Server) 
அனுகூலம்‌ 


10. துரித கதியில்‌ தரவுகளை 


ஊடுகடத்துவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ வடம்‌ 


வடமற்ற கணினிச்‌ சாதனங்களைப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


( கோப்புறையைப்‌ பகிர்ந்து பயன்படுத்தல்‌ 3 


e உமக்கு நண்பர்களுடன்‌ பரிமாறவேண்டிய பாடங்கள்‌, படங்கள்‌, உருவங்கள்‌, 
பாடல்கள்‌, காணொளி போன்றவற்றைப்‌ பகிர்ந்து பயன்படுத்த வேண்டிய 
சந்தர்ப்பமொன்றை எழுதுக. 
இச்‌ செயற்பாட்டிற்காக முதன்‌ முதலில்‌ நாம்‌ பிரதான தேக்ககத்தில்‌ 6 
செலுத்தி (Drive) இல்‌ "Students Files" எனும்‌ பெயரில்‌ கோப்புறையைத்‌ 
தயாரித்தல்‌. (இக்கோப்புறைக்காக நீங்கள்‌ விரும்பும்‌ பெயரைப்‌ 
பயன்படுத்தலாம்‌) வலையமைப்பில்‌ பகிர்ந்து பயன்படுத்தும்‌ படங்கள்‌, 
உருவங்கள்‌, பாடல்‌, காணொளி ஆவணங்கள்‌ போன்ற கோப்பு வகைகள்‌ 
சிலவற்றை இக்கோப்புறைக்குள்‌ நகல்‌ செய்து கொள்க. 


கவனிக்க - இச்செயற்பாட்டிற்கு நிர்வாகக்‌ 

கணக்கு (Administrator Account) ஊடாக கணினி 

வலையமைப்பினுள்‌ உள்நுழைதல்‌ (Login) வேண்டும்‌. 

பெரும்பாலும்‌ உமக்கு வழங்கப்பட்டுள்ள கணக்கு 
மூலம்‌ சில நிறுவமைப்பிற்கு (Settings) அனுமதி வழங்கப்பட 
மாட்டாது. எனவே ஆசிரியரினால்‌ இப்பிரயோக செயற்பாடு முன்‌ 
உதாரணமாக செய்து காட்டப்படும்‌. 


இச்செயற்பாட்டிற்கு Windows 10 பணிசெயல்‌ முறைமை பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. 


இப்போது நீங்கள்‌ தயாரித்த "Students Files" கோப்புறையை கணினி 
வலையமைப்பில்‌ பகிர்ந்து பயன்படுத்தக்கூடிய வகையில்‌ தயாரித்துக்‌ 
கொள்வோம்‌. 


இதற்காக பணிசெயல்‌ முறையில்‌ செய்ய வேண்டிய நிறுவமைப்பு (Settings) 
செய்வதற்காக பின்வரும்‌ படிமுறைகளைக்‌ கையாளவும்‌. 


படிமுறை 1 - "Control Panel" ஐ திறந்து அதிலுள்ள "Network and Sharing 
Centre" மீது சொடக்குக. 


File Explorer Options le File History Flash Player (32-bit) 


— 


s "—— MA Network and Sharing 
mew dues இ 


படிமுறை 2 - "Change advanced sharing settings” மீது சொடக்குக. 


Indexing Options Xl] Intel® HD Graphics (2 Internet Options 
g Op P P 


View your basic network information and set up connections 
Control Panel Home 


View your active networks 
Change adapter settings 


Change advanced sharing Unidentified network Access type: No network access 
settings Public network Connections: Ê Ethernet 


படிமுறை 3 - கோப்பு மற்றும்‌ அச்சுப்பொறியைப்‌ பகிர்ந்து கொள்வதற்குத்‌ 
தேவையான பின்வரும்‌ உருவில்‌ காட்டப்பட்டுள்ள மாற்றுத்‌ 
தெரிவை மேற்கொள்க. 


Change sharing options for different network profiles 


Windows creates a separate network profile for each network you use. You can choose specific options for 
each profile. 


Private (current profile) 
Network discovery 


When network discovery is on, this computer can see other network computers and devices and is 
visible to other network computers. 


@ Turn on network discovery 
EZ] Turn on automatic setup of network connected devices. 


File and printer sharing 


When file and printer sharing is on, files and printers that you have shared from this computer can 
be accessed by people on the network. 


@ Turn on file and printer sharing 


O Turn off file and printer sharing 


HomeGroup connections 


Typically, Windows manages the connections to other homegroup computers. But if you have the 
same user accounts and passwords on all of your computers, you can have HomeGroup use your 


account instead. 
(5) (€) Allow Windows to manage homegroup connections (recommended) 


QO Use user accounts and passwords to connect to other computers 


Guest or Public 


All Networks 


படிமுறை 4 - தற்போது உங்களது கணினியில்‌ 6 செலுத்தியைத்‌ தெரிவு 
செய்து அதில்‌ உள்ள "Students Files" கோப்புமுறையை தெரிவு 
செய்வதற்குப்‌ பின்வரும்‌ படிமுறைகளைக்‌ கையாள்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ED 


| IThis PG 


Local Disk (C:) DVD RW Drive Local Disk (E:) Local Disk (F:) 
(D) 


@ Program Files (x86) 5/10/2018 3:35 PM File folder 

Student: file 6/15/2018 9:00 AM File folder 

இ Users 7/13/2017 10:59 AM File folder 

இ Windows 6/10/20182:06 PM File folder 

msdia80.dll 12/2/2006 12:07 PM — Application extens... 
6/15/2018 2:03PM File folder 


படிமுறை 5 - C செலுத்தியில்‌ உள்ள "Students Files" கோப்புறையின்‌ மீது 
Click செய்து Properties என்பதை சொடக்குக. 


Open 
Edit 
New 
Print 
Convert to Adobe PDF 
Convert to Adobe PDF and EMail 
Combine supported files in Acrobat... 
Open with 
Share with 
Y Add to archive... 
&3 Add to "ingi.rar" 
$ Compress and email... 
$ Compress to "íngi.rar" and email 
Å Scan With Smadav 


Restore previous versions 
Send to 


Cut 
Copy 


Create shortcut 
Delete 


Rename 


படிமுறை 6 - Sharing இல்‌ Share பொத்தனின்‌ மீது சொடக்குக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


T Students file Properties 


Genera | Shing | Securty Previous Versions Customize 
Network Fle and Folder Sharing 


Students file 
Shared 


Network Path: 
Not Shared 


Advanced Sharing 


Set custom pemissions. create multiple shares, and set other 


VJ) Advanced Sharing... 


Password Protection 


People must have a user account and password for this 
computer to access shared folders. 


To change this setting. use the Network and Sharing Center. 


௯ ][ ewe ] நண்டு 
படிமுறை 7 - 


தெரிவு Everyone ஐ தெரிவுசெய்து Share மீது சொடக்குக. 


Choose peorle to share with 


Type 3 name and then click Add, or click the zrrow to find someone. 


Everyone 


I'm having troub e sharin 


Your folder is shared. 


You can E-mail someone links to these shared items, or copy and paste the links into another program. 


Individual Items 


Students Files 
NAW- Students Files 


க Shared items aren't accessible when your computer is asleep. 
Show me all the network shares on this computer. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


e நீங்கள்‌ "Students Files" கோப்புறையைப்‌ படர்ந்து கொண்டு (Sharing) 
விட்டீர்கள்‌! இப்போது அந்த கோப்புறையினுள்‌ உள்ள ஏதாவது 
ஒரு வகையான கோப்பொன்றை வலையமைப்பினுள்‌ உள்ள எல்லா 
பயனர்களுக்கும்‌ அணுகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 


இதனால்‌ கோப்புறையினுள்‌ உள்ள ஏதாவதொரு வகையான கோப்பை 


பகிர்ந்து பயன்படுத்த முடியும்‌. அதேபோல்‌ ஏதேனும்‌ ஒரு பயனருக்கு புதிய 
கோப்பொன்றை கோப்புறையினுள்‌ நகல்‌ செய்ய முடியும்‌. 


( அச்சுப்பொறியொன்றைப்‌ பகிர்ந்து பயன்படுத்தல்‌ ) 


e அச்சுப்பொறியைப்‌ பகிர்ந்து பயன்படுத்தி வலையமைப்பிலுள்ள ஏதேனும்‌ 
ஒரு பயனருக்கு தமது கணினியில்‌ உள்ள ஆவணமொன்றை அதிலிருந்து 
அச்சுப்பொறிக்கு அனுப்பி அச்சிட்டுக்‌ கொள்ள முடியும்‌. இதற்காக 
அச்சுப்பொறியை பகிர்ந்து கொள்வதற்குரிய அமைவடிவாக்கம்‌ (Configure) 
செய்து கொள்ள வேண்டும்‌. 
கோப்புறையைப்‌ பகிர்ந்து பயன்படுத்தும்‌ செயன்முறையில்‌ செய்த முதல்‌ 
மூன்று படிமுறைகளையும்‌ மேற்கொள்ள வேண்டியுள்ளது. எனினும்‌ நீர்‌ 
முன்னர்‌ செய்த செயன்முறைகளில்‌ இப்படிமுறைகளை மேற்கொள்ளாததால்‌ 
அப்படிமுறைகள்‌ மூன்றையும்‌ மீண்டும்‌ செய்வது அவசியமற்றது. 
அதன்‌ பின்னர்‌ மேற்கொள்ள வேண்டிய புதிய சில படிமுறைகள்‌ மாத்திரமே 
கீழே தரப்பட்டுள்ளன. 


கவனிக்க : இச்செயற்பாட்டிற்காக நிர்வாகக்‌ 
கணக்கு (Administrator Account) உடன்‌ கணினி 
வலையமைப்புக்கு உள்நுழைதல்‌ (Login) செய்ய 
வேண்டும்‌. ஆசிரியரினால்‌ இச்செயற்பாடு முன்‌ 


உதாரணமாக உமக்கு செய்து காண்பிக்கப்படும்‌. 
e அச்சுப்பொறி வலையமைப்பில்‌ உள்ள சகலருக்கும்‌ பகிர்ந்து பயன்படுத்தும்‌ 
விதத்தில்‌ நிறுவமைப்பு (Setting) செய்வோம்‌. இதற்காக பணிசெயல்‌ 
முறைமையினுள்‌ செய்ய வேண்டிய வடிவமைப்பு செய்வதற்காகப்‌ 


பின்வரும்‌ படிமுறைகளை பின்பற்றுக. 


படிமுறை 1 - Control panel இற்குச்‌ சென்று Devices and Printers மீது 


சொடக்குக. 


E" Color Management Credential Manager 


FR Date and Time E Default Programs 


4 Device Manager e ET Devices and Printers 


படிமுறை 2 - உங்களுக்குக்‌ காண்பிக்கப்படும்‌ சாதனங்களுள்‌ வலையமைப்புடன்‌ 
தொடுக்கப்பட்டுள்ள அச்சுப்பொறியினைத்‌ தெரிவுசெய்து அதன்‌ 
மீது Right click செய்க. அப்போது கிடைக்கும்‌ பட்டியலில்‌ Printer 
properties மீது சொடக்குக. 


v Devices (4) 


தி. 


ASUS VS197 DESKTOP-RVDES USB Keyboard USB OPTICAL 
sQ MOUSE 


v Printers (5) 


Ke 

Adobe PDF TOSHIBA 
Open in new window e-STUDIO195 on 

USER-PC 


See what's printing 
Set as default printer 
Printing preferences 


Create shortcut 


® Remove device 


Troubleshoot 


Properties 


படிமுறை 3- உங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ சொல்லாடற்‌ பெட்டியில்‌ (Dialog box) 
Sharing மீது சொடக்குக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Fg TOSHIBA e-STUDIO195 on USER-PC Properties x 


[4 73 General [ Sharing | Pots Advanced Color Management Security Device Settings 


*9 'OSHIBA e-STUDIO195 


Location: 


Comment: 


Model: TOSHIBA e-STUDIO195 
Features 
Color: No Paper available: 


Double-sided: Yes Letter 
Staple: No 

Speed: Unknown 

Maximum resolution: 600 dpi 


| Preferences... Print Test Page 


படிமுறை 4 - உங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ சொல்லாடற்‌ பெட்டியில்‌ Share this 
printer இற்குரிய அடையாளப்‌ பெட்டியைத்‌ புள்ளியிட்டு OK 
பொத்தானின்‌ மீது சொடக்குக. 


E TOSHIBA e-STUDIO195 on USER-PC Properties x 


General Sharing Ports ^ Advanced Color Management Security Device Settings 


If you share this printer, only users on your network with a username 
and password for this computer can print to it. The printer will not 
be available when the computer sleeps. To change these settings, 
use the Network and Sharing Center. 


Share this printer 
Share name: | LESS [SELLE] 


M Render print jobs on client computers 


Drivers 
If this printer is shared with users running different versions of 
Windows, you may want to install additional drivers, so that the 
users do not have to find the print driver when they connect to the 
shared printer. 


| Additional Drivers... | 


மேற்கூறிய படிமுறைகளின்‌ பின்‌ அச்சுப்பொறியைப்‌ பயன்படுத்தத்‌ 
தேவையான நிறுவமைப்பு (Settings) செய்யும்‌ கருமம்‌ நிறைவடைந்துள்ளதால்‌ 
வலையமைப்பில்‌ உள்ள சகலருக்கும்‌ நீர்‌ தெரிவுசெய்த அச்சுப்பொறியைப்‌ 
பகிர்ந்து பயன்படுத்துவதற்கு வாய்ப்புக்‌ கிடைக்கும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


[ கணினி வலையமைப்பினைப்‌ பயன்படுத்தி தொடர்பாடலை மேற்கொள்ளல்‌. \ 


e கணினி வலையமைப்பிலுள்ள பயனர்‌ ஒருவருக்கு அவ்வலையமைப்புடன்‌ 
தொடுக்கப்பட்டுள்ள வேறு ஒருவருக்கு வலையமைப்பினூடாக செய்தி 
ஒன்றை அனுப்ப முடிவதோடு அப்பயனரிடமிருந்து செய்தி ஒன்றைப்‌ 
பெறுவதற்கும்‌ முடியும்‌. இச்செயற்பாட்டில்‌ ஈடுபடும்போது பணிசெயல்‌ 
முறைமையின்‌ கட்டளைக்‌ கோட்டு இடைமுகத்தைப்‌ (Command Line 
Interface) பயன்படுத்தி செய்தி அனுப்பும்‌ முறையிலாகும்‌. 

Windows10 பணிசெயல்‌ முறைமையின்‌ கட்டளைக்‌ கோட்டு இடை 
முகத்தைப்‌ பயன்படுத்தி வலையமைப்பிலுள்ள நண்பனுக்கு "Hello, how are 
you?" எனும்‌ செய்தியை அனுப்பும்‌ முறையைக்‌ கவனிப்போம்‌. 

"Hello, how are you?" எனும்‌ செய்தி Student 1 எனும்‌ பெயரில்‌ 
வலையமைப்பிற்கு உள்நுழைதல்‌ (Login) உள்ள நண்பன்‌ ஒருவருக்கு 
அனுப்புவோம்‌. இதற்காக கீழே தரப்பட்டுள்ள படிமுறைகளைக்‌ 
கையாள்வோம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


படிமுறை l- முதலில்‌ உங்கள்‌ கணினியின்‌ பணிசெயல்‌ முறைமை கட்‌ 

டளைக்‌ கோட்டு இடைமுகத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. 
இதற்காகப்‌ பின்வரும்‌ படிமுறைகளை கையாளுங்கள்‌. 
Windows பணிசெயல்‌ முறைமையில்‌ Start பொத்தான்‌ மீது 
Right click செய்க. பின்னர்‌ பெறும்‌ பட்டியலில்‌ Rப மீது 
சொடக்குக. 

Apps and Features 

Power Options 

Event Viewer 

System 

Device Manager 


Windows PowerShell 

Network Connections 
Windows System Disk Management 
E C uter M ம்‌ 
Command Prompt etre rien pe 


Windows PowerShell 


i f 
Co ol Pan : 
னி Contro! Panel Windows PowerShell (Admin) 


fag File Explorer Task Manager 


Settings 
LM 2 |ype here to search -€— 
ile Explorer 


Search 


Run 


Shut down or sign out 


Desktop 


படிமுறை 2 - உங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ சொல்லாடற்‌ பெட்டியில்‌ (Dialog 
box) Open என்பதற்கு முன்னால்‌ "cmd" எனத்‌ தட்டச்சிட்டு OK 
பொத்தானைச்‌ சொடக்குக. 


15] Type the name of a program, folder, document, or Internet 
= resource, and Windows will open it for you, 


ss Cancel || Browse.. 


தற்போது உங்களுக்கு கீழே குறிப்பிட்டவாறு கட்டளைக்‌ கோட்டு இடைமுகம்‌ 


கிடைக்கும்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Windows? 
மம்‌ 


னி CAWINDOWS\system32\cmd.exe 


உங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ கட்டளைக்‌ கோட்டு இடைமுகத்தில்‌ " 

கட்டளையைத்‌ தட்டச்சிட்ட பின்னர்‌ செய்தியைப்‌ பெறும்‌ பயனர்‌ பெயரைப்‌ 
பயன்படுத்தி உங்களின்‌ செய்தியைக்‌ குறிப்பிட்டு பின்னர்‌ Enter சாவியை 
அழுத்தியவுடன்‌ உங்களின்‌ செய்தியை உரிய பயனருக்கு அனுப்பமுடியும்‌. 
இவ்வாறு செய்தி அனுப்பும்‌ முறை கீழுள்ள படிமுறைகளில்‌ காட்டப்பட்டுள்ளது. 


இங்கு "msg" கட்டளையையும்‌ செய்தியைப்‌ பெறும்‌ பயனரின்‌ பெயரையும்‌ 

(User Name) சரியாகக்‌ குறிப்பிடுவதற்கு நினைவில்‌ கொள்க. நாம்‌ இப்போது 

செய்தி ஒன்றை அனுப்பிப்‌ பார்ப்போம்‌. 

e நீங்கள்‌ அனுப்பும்‌ செய்தி "Hello, how are you?" மற்றும்‌ செய்தியைப்‌ 
பெறுனரின்‌ பயனர்‌ பெயர்‌ "Student 1" எனக்‌ கருதுக. 


இந்த msg கட்டளையைப்‌ பயன்படுத்தும்போது செயற்படும்‌ தொடரியல்‌: 
msg «User Name» "<message>" ஆகும்‌. இதன்படி நீங்கள்‌ கட்டளைக்‌ 
கோட்டில்‌ தட்டச்சு இடவேண்டியது msg Student 1 "Hello, how are you?" 
என்பதாகும்‌. 

கட்டளை, பயனரின்‌ பெயர்‌ மற்றும்‌ செய்திக்டையில்‌ இடைவெளி இட 
வேண்டுமென கவனத்திற்‌ கொள்க. 


படிமுறை 3 - கட்டளைக்‌ கோட்டில்‌ msg "Student 1 Hello, how are you? " என 
தட்டச்சிட்டு Enter சாவியை அழுத்துக. 


fe] Command Prompt 


C:NUsenrsimsg Studenti "Hello how are you?" 


இலவசப்‌ பாடநூல்‌ 


உங்களின்‌ செய்தி Student | பயனரின்‌ கணினித்‌ திரையில்‌ பின்வருமாறு காட்‌ 
டப்படும்‌. 


1/23/2013 12:14... ஞு 


Hello, how are you? 


வலையமைப்புடன்‌ தொடுக்கப்பட்டுள்ள சகலருக்கும்‌ ஒரே தடவையில்‌ செய்தி 
ஒன்றை அனுப்புதல்‌ 


நீங்கள்‌ இதற்கு முன்னரான செயற்பாட்டில்‌ அனுப்பிய "Hello, how are you?" 

எனும்‌ செய்தியை வலையமைப்பிலுள்ள சகலருக்கும்‌ ஒரே தடவையில்‌ 

அனுப்புவது எப்படி என இச்செயற்பாட்டின்‌ மூலம்‌ கற்போம்‌. 

e இதற்காகப்‌ பயன்படுத்துவது "msg" எனும்‌ கட்டளையாகும்‌. 

e செயற்பாட்டில்‌ "msg" கட்டளையின்‌ பெயர்‌ செய்தியைப்‌ பெறும்‌ பயனரின்‌ 
பெயர்‌ "Student 1" என்பதாக உள்ளீடு செய்ததை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. 

உ எனினும்‌ இச்செயற்பாட்டில்‌ ஒருவரின்‌ பெயருக்கு பதிலாக “எல்லோரும்‌”? 
(All) எனும்‌ கருத்தைத்‌ தரும்‌ "*" 

செய்யப்படும்‌. 


நட்சத்திர அடையாளமே (Asterisk) உள்ளீடு 


e இதன்படி நீங்கள்‌ கட்டளைக்‌ கோட்டில்‌ தட்டச்சு இடவேண்டியது msg * 
Hello, how are you? என்பதாகும்‌. 

e இவ்வாறு சரியாகக்‌ கட்டளைக்‌ கோட்டு இடைமுகத்தில்‌ (Command Line 
Interface) என தட்டச்சிட்டு Enter சாவியை அழுத்துக. 

e உமது செய்தி, வலையமைப்புடன்‌ தொடுக்கப்பட்டிருக்கும்‌ சகல 
பயனர்களிற்கும்‌ கிடைக்கப்பெறும்‌. வெவ்வேறு செய்திகளிற்காக இச்‌ 

செய்திக்‌ கட்டளையைப்‌ பயன்படுத்திப்‌ பாருங்கள்‌. 


: இச்செயற்பாட்டிற்குப்‌ பயன்படுத்தியது வின்டோஸ்‌ 10 
பணிசெயல்‌ முறைமையாகும்‌. நீங்கள்‌ Windows 7 


அல்லது அதற்கு முன்னரான பணிசெயல்‌ முறைமையைப்‌ 


பயன்படுத்துவதாயின்‌ "msg" 


"net send" எனும்‌ கட்டளையைப்‌ பயன்படுத்த வேண்டு 


கட்டளைக்குப்‌ பதிலாக 


மென்பதை நினைவிற்‌ கொள்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


01 


mi m இ இ 
தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ 
தொழினுட்பவியலும்‌ சமூகமும்‌ 


pr 619 


மாணவர்களைக்‌ குழுக்களாக வகுத்துக்கொள்க. 


உமது பாடசாலையில்‌ தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்பம்‌, கணினி 
பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களையும்‌ அதனால்‌ பெறப்படுகின்ற 
சேவைகளையும்‌ பட்டியல்படுத்துக. பெறப்பட்ட தகவல்களை மற்றைய 


குழுக்களுடனும்‌ பரிமாற்றிக்‌ கொள்க. 


நோயைக்‌ கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படுகின்ற சில உபகரணங்களும்‌ 
அவை பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களும்‌ தரப்பட்டுள்ளன. அவற்றை 
பொருத்தமானவாறு இணைக்க. 


குருதி அமுக்கத்தை அளக்கும்‌ உபகரணம்‌ 
(Blood Pressure Testing Machine) 


மின்‌ இதய வரையப்‌ பொறி 
(ECG - Electrocardiogram Machine) 


கணினிப்படுத்திய உடலின்‌ அச்சுப்படை 
பொறி 
(CAT) 


மின்‌ மூளைய வரையியற்‌ பொறி 
(EEG) 


குருதியிலுள்ள சீனியின்‌ அளவை 
பரிசோதிக்கும்‌ உபகரணம்‌ 


(Blood sugar testing machine) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


உம்மை சூழவுள்ள வேறு தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்பப்‌ 
பிரயோகங்களை இனங்கண்டு பட்டியல்படுத்துக. 
லையிலே பரிமாறிக்‌ கொள்க. 


அத்தரவுகளை பாடசா 


o\ 80 62 


இன்று உலகளாவிய ரீதியிலே ஏற்பட்டுள்ள இலக்கமுறை இடைவெளியை (Digital 
divide) இழிவாக்க மேற்கொள்ளவேண்டிய நடவடிக்கைகள்‌ யாவை ? 


இலத்திரனியல்‌ கழிவுகளை மீள்சுழற்சி செய்யும்‌ நிறுவனங்களின்‌ பெயர்களை 
புத்தகங்கள்‌, இணையம்‌ அல்லது பெரியவர்களின்‌ உதவியுடன்‌ தகவல்களைப்‌ 
பெற்று அட்டவணையைப்‌ பூரணப்படுத்துக. 


மீள்‌ பயன்படுத்தப்பட முடியுமான இலத்திரனியல்‌ கழிவுகளை இனங்கண்டு, 
அவற்றை பட்டியல்படுத்துக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


01 


கீழே தரப்பட்டுள்ள விடயங்கள்‌ உண்மையா அல்லது பொய்யா என்பதை 


இனங்கண்டு குறித்த விடயத்துக்கு எதிரே எழுதுக. 


அனைத்து ட அமில கழிவுகளையும்‌ மீள்‌ பாவனைக்கு 
UE ச 
பட ன்‌ 1 
செய்யும்‌ 


இலத்திரனியல்‌ கழிவுகளால்‌ சூழலுக்கு ஏற்படும்‌ பாதிப்புகளுக்கு 
நாம்‌ பொறுப்பாளிகள்‌ அல்லர்‌. 

இலத்திரனியல்‌ கழிவுகளை குப்பைகளை சேகரிக்கும்‌ 
நிலையங்களுக்கு வழங்குவதனால்‌ சூழலைப்‌ பாதுகாக்க 
முடியும்‌. 

இலத்திரனியல்‌ கழிவுகளின்‌ மூலம்‌ பல்வேறு கண்கவர்‌ 
பொருள்களை நிர்மாணிக்க முடியும்‌. 


தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்பம்‌, கணினி சார்ந்த தொழில்‌ 


வாய்ப்புகளைப்‌ பத்திரிகை விளம்பரத்தின்‌ உதவியுடன்‌ தேடுக. அத்தரவுகளின்‌ 
மூலம்‌ பின்வரும்‌ அட்டவணையைப்‌ பூரணப்படுத்துக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


óV^ ஜட 6.7 S- 


“கணினி சார்ந்த தொழில்‌ வாய்ப்புகள்‌'' எனும்‌ பாடத்தின்‌ உதவியுடன்‌ 
பொருத்தமான சொற்களை எழுதி இடைவெளிகளை நிரப்புக. 


தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்ப முறைகளைப்‌ பயன்படுத்தி 
தமது வியாபார நடவடிக்கைகளை மேம்படுத்த திட்டமிட்டுள்ள வியாபாரி 
ஒருவர்‌ அது சார்ந்த அறிவுரைகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. 
வியாபார தேவைக்கான மென்பொருள்‌ தயாரிப்பு 

நடைபெறுவதுடன்‌ அதன்‌ தரமானது 

அளிக்கப்படுகிறது. 

கண்கவர்‌ விளம்பரமானது மூலம்‌ நிர்மாணிக்கப்படுவது 
டன்‌ தமது வியாபார செயற்பாடுகளை இணையத்தில்‌ விளம்பரப்படுத்தவும்‌ 
வியாபாரிக்கு தேவைப்படுகிறது. அதற்காக அவருக்கு 

வினார்‌. வியாபார நிலையத்தின்‌ அனைத்து வாகனங்களும்‌ அலுவலகத்திலிருந்து 
கட்டுப்படுத்துவதற்கு தேவையானவாறு வியாபார நிலையமானது 


மூலம்‌ வலையமைப்பாக்கப்பட்டுள்ளது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


